THE 
NEW TESTAMENT 
OF OUK 
LORD AND SAVIOUR JESUS CHRIST, 
IN TAMIL: 
WITH REFERENCES, CONTENTS OF THE CHAPTERS AND CHRONOLOGY, 
FROM THE ENGLISH. 
RE 


உலக இரட்சசுராகிய 


இயேசுக்கிறிஸ்‌துதாதர்‌ அருளிச்செய்த 


புதிய எற்பாடு. 
இஃது 
மூலவாக்கியம்‌ இரனியுசையரால்‌ . 
இரேக்க பாஷையிலிருக்து 
தமிழிலே திருப்பப்பட்டூம்‌; 
சென்னபட்டணத்திலுள்ள 
சத்தியவேத சங்கத்தாரால்‌ பரிசோதித்து 
இங்கிலிஷ்‌ ஒத்துவாக்யெ பையிலின்படி 
ஏற்படுத்தப்பட்டூமீநக்கிறது. 
தி. பி. த௮டுக-ஹ்லே 


சென்னபட்டணத்தில்‌ அமெரிக்கன்‌ மிதியோன்‌ அச்சுக்கூடத்தில்‌ பதிப்பிச்சப்பட்டத. 


MADRAS: 
THE MADRAS AUXILIARY BIBLE SOCIETY. 
PRINTED AT THE AMERICAN MISSION PRESS, 
1859. 





MATTHEW. 





மத்தேயு எய்யும்‌ 


எழுதின சுவிசேஷம்‌. 


mn 





MATTHEW. 


மத்தேயு என்பவர்‌ 


எழுதின சுவிசேஷம்‌. 





. 
அதிகாரம்‌. 

௧, ஆபிரகாம்‌ முதல்‌ யோசேப்பு வரைக்குமுள்ள 
இநிஸ்துவினுடைய வம்சவரிசையின்‌ அட்டவ 
ணை. மறு. கன்னிமரியாள்‌ யோசேப்புக்கு நேமிக்‌ 
கப்பட்டபோது, இறிஸ்து பரிசுத்த ஆவியினால்‌ 
உற்பவித்து, அவளிடத்தில்‌ பிறந்தது. 6௯, தேவ 
தூதன்‌ யோசேப்பினுடைய தகாத யோசனைகளை 
நீக்கிக்‌ இறிஸ்துவின்‌ இருநாமங்களுக்கு அர்த்தம்‌ 
உரைத்தது, 

1_/ பிரகாமின்‌ சந்ததியாயெ தா 

வீதின்‌ சந்ததியாயிருக்கிற இயே 

சுச்சிறிஸ்துவினுடைய வம்சவரி 
சையின்‌ அட்டவணையாவது: 

௨ *ஆபிரகாம்‌ ஈசாக்கைப்‌ பெற்‌ 
ரான்‌; ஈசாக்கு யாக்கோபைப்‌ 
பெற்றான்‌; யாக்கோபு யூதாவை 
யும்‌, அவன்‌ சகோதரரையும்‌ பெற்‌ 
சன்‌; 

௩ யூதா தாமார்‌ என்பவளைச்‌ 
சேர்ந்து, பாரேசையும்‌ சாராவை 


யும்‌ பெற்றான்‌; 8பாசேசு எசுரோ | 


மைப்‌ பெற்றான்‌. 

௪ எசுரோம்‌ ஆராமைப்‌ பெற்‌ 
ரான்‌; ஆராம்‌ அமின்தாபைப்‌ பெற்‌ 
ரன்‌; அமின்தாபு நவசோனைப்‌ 
பெற்றான்‌. 

இ ஈவசோன்‌ சலுமோனைப்‌ 
பெற்றான்‌; சலுமோன்‌ ராகாப்‌ 
பென்பவளைச்‌ சேர்ந்து, போவோ 
சைப்‌ பெற்றான்‌; போவோச ரூத்‌ 
தென்பவளைச்‌ சேர்ந்து, ஓபேத்‌ 
தைப்‌ பெற்றான்‌; ஒபேத்து எசே 
யைப்‌ பெற்றான்‌. 


14 க நாளா. ர, மட, 6௬, 


இன்‌ 
Ke அகவய 


1 லூச்‌, ௬, ௨௪. 


2 சல்‌, ௩௨.௦௨. 
ஏசா, ம்க, ௧ 
எரே. ௨௬, ௫. 
மத்‌. ௨௨, ௪௨. 
யோவா.எ.௪௨, 
அப்‌.௨.௩ம்‌: ௰௬. 
௨௧௬. உரோ. 
க.க, 

3கமோ.ம்‌௨.க: 
௨௨, ௮. கலா. 
௬, ௬, 


4கமோ. ௨௧. 
௨,௬. 

5கமோ. உடு 
௨௬, 

6க மோ, ௨௯ 
௧௫. 

7க மோ, கறு 
௨௭௭௫ம்‌, 

8 ரூத்‌.௪,ம௰௮.மி. 
கநாளா, ௨.௫, 
௯.ம. 


9 க சாமு,௰௯.க; 
௰௪,௰௨, 

10 ௨ சாமு. ௨௨. 
௨௪, 

11 க காளா, ம்‌. 
ம. 

12 ௨ இரா. ௨ம்‌, 
௨௧, க நாள. 
௩.0௬, 

13 ௨ இரா. ௨௪, 
௦௪-௦௬: உட. 
மக, ௨ நாளா, 
௩௬௬, ௰, ௨ம்‌, 
எரே.௨௭. ௨௧: 
௬௯, ௯: ௫௨. 
௰க,௰ட௫, ௨௮, 
௨௯, ஈம, தானி, 
க.க, 


* யோசியா யோதிமைப்‌ பெற்றான்‌. 
பிரதிகளிலுண்டு, 





௬ 9ஏசே இராசனாகய தாவீ 
தைப்‌ பெற்றான்‌; 1இராசனாயெ 
தாவீது ஊரீயாவுக்கு மனைவியா 
யிருந்தவளைச்‌ சேர்ந்து, சொலொ 
மோனைப்‌ பெற்றான்‌. 

எ 11/சொலொமோன்‌ உரோ 
போவாமைப்‌ பெற்றான்‌; உரோ 
போவாம்‌ அபியாவைப்‌ பெற்‌ 
ரன்‌; ௮பியா ௮சாவைப்‌ பெற்‌ 
ரான்‌. 

௮ அசா யோசபாத்தைப்‌ பெற்‌ 
ரன்‌; யோசபாத்து யோராமைப்‌ 


| பெற்றான்‌; யேராம்‌ ஓசியாவைப்‌ 
.| பெற்றான்‌. 


௯ ஒசியா யோத்தாமைப்‌ பெற்‌ 


| ரான்‌; யோத்தாம்‌ ஆகாசைப்‌ பெற்‌ 


ரன்‌; ஆகாசு எசேகச்கி்யொவைப்‌ 
பெற்றான்‌. 

௰ 1எசேச்சியா மனாசேயைப்‌ 
பெற்றான்‌; மனாசே அமோனைப்‌ 
பெற்றான்‌; அமோன்‌ யோசியா 
வைப்‌ பெற்றான்‌. 

மக (யூதர்கள்‌ )!8பாபிலோன்தே 
சத்துக்குச்‌ சிறைப்பட்டுப்‌ போ 
கும்‌ காலத்திலே, 14* யோசியா 
எகோனியா முதலான குமாரர்க 
ளைப்‌ பெற்றான்‌. 

௰௨ அவர்கள்‌ பாபிலோன்‌ தே 
சத்துக்குச்‌ சிறையாகச்‌ கொண்டு 
போகப்பட்டபின்பு, 15எகோனி 
யா சாலாத்தியேலைப்‌ பெற்றான; 
யோ2ம்‌ எகோனியாவைப்பெற்றானென்று லெ 


15 க காளா, ர, ௭. 





ர்‌ 





மத்தேயு ௨ அதிகாரம்‌. 





! சாலாத்தியேல்‌ சொரோபாபே | இ. மு. ௫. 
லைப்‌ பெற்றான்‌. en அவவ 

ம்௩ சொரோபாபேல்‌ அபி | 
தைப்‌ பெற்றான்‌; அபியூது எலி 
யாக்கீமைப்‌ பெற்றான்‌; எலியாக 
கிம்‌ அசோபரைப்‌ பெற்றான்‌. 

ம௪ அசோர்‌ சாதோச்கைப்‌ 
பெற்றான்‌; சாதோக்கு ஆ£மைப்‌ 
பெற்றான்‌; ஆூ€ம்‌ எலியூதைப்‌ 
பெற்றான்‌. 4டஇமோ. ௨௪, 

௰ட எலியூது எலேயாசானாப்‌ | ௪ 
பெற்றான்‌; எலேயாசார்‌ மத்தா 
னைப்‌ பெற்றான்‌; மத்தான்‌ யாக்‌ 
கோபைப்‌ பெற்றான்‌. 

௰௬ யாக்கோபு மரியாளுடை 
ய புருஷனாகிய யோசேப்பைப்‌ 
பெற்றான்‌; அந்த மரியாளிடத்தி 
லே கிறிஸ்து என்னப்பட்டிருக்‌ 
கிற இயேசு பிறந்தார்‌. 

௦௭ இவ்வண்ணமாய்‌ உண்டா | 
ன தலைமுறைகள்‌ எல்லாம்‌ ஆபிர 
காம்‌ முதல்‌ தாவீதுவரைக்கும்‌ பதி 
லு தலைமுறைகளும்‌, தாவீது 
முதல்‌ பாபிலோன்‌ தேசத்துக்கு 
(யூதர்கள்‌) சிறைப்பட்டுப்போன 
காலம்வரைக்கும்‌ பதினாலு தலை 
முறைகளும்‌, பாபிலோன்‌ தேசத்‌ | £ அல்லத அம்‌ 
அக்குக்‌ கொண்டுபோன காலமு | குடைய நாமம்‌ 
தல்‌ இறிஸ்துவரைக்கும்‌ பதினாலு ண கர்‌ 
தலைமுறைகரரமேயாம்‌. | 


2 லூக்‌.௧.௨௭., 


3 லுக்‌.க.௬ட, 





* செனிப்பிக்கப்‌ 
பட்டது, இரே 
க்கு, 


5 லூக்‌, ௧, ௧௫, 
6 லூக்‌, ௧, ௬௧, 


7 அப்‌. சம்‌, ௨: 
ட்‌ ௦௩,௨௩, 








ர இரட்சகர்‌ எ 
ன்ற எபிரேய 
மொழி, 





8 ஏசா, ௭, ௦௪, 


| ல்லப்படும்‌, 

௰௮ 4 இந்த இயேசுக்டிறிஸ்‌ | 
தவினுடைய உற்பத்தியின்‌ விவ | 
ரமாவது: அவருடைய தாயாகிய 
மரியாள்‌ யோசேப்புக்கு (மனை 
வியாக) நியமிக்கப்பட்ட பின்பு, 
அவர்கள்‌ கூடி வாழ்நிெதற்கு 
முன்னமே அவள்‌ பரிசுத்த ஆவி 
யினாலே கருப்பவதியானாள்‌. 

௰௯ அவளுடைய புருஷனா 
கிய யோசேப்பு நீதிமானாகை 
யால்‌, அவளை அவதூறுபண்ண 
மெல்விரல்‌ இரகசியமாய்‌ ௮ 
வளை ஒழித்துவிடும்படியாய்ச்‌ இந்‌ 
தித்தான்‌. 

௨௰ அவன்‌ அப்படி நினைத்த 
ருக்கையில்‌, பராபரனுடைய தர 
தன்‌ சொப்பனத்திலே அவனுக்‌ 


9 ௨மோ.௦௩,௨. 
லூக்‌,௨.எ, ௨௧, 


10 லூக்‌, ௨. ௨௧. 





11 லூக்‌,௨.ட-௭. | 


௨௫ ௬. ௧இரா. 


௪.க௰்‌, 








12கமோ.ம்‌ ௬ம்‌: | 





குக்‌ காணப்பட்டு, தாவீதின்‌ சந்த 
தியாதிய யோசேப்பே, நீ உன்‌ ம 


்‌ |னைவியாதிய மறியாளைச்‌ சேர்த்துக்‌ 


''கொள்ள ஐயப்படவேண்டாம்‌; 


என்னத்தினாலென்றால்‌, அவளி 
டத்தில்‌ *உண்டாயிருச்சிறது ப 
ரிசுத்த அல்லை உண்டானது. 

௨௧ அவள்‌ “ஒரு குமாரனைப்‌ 
பெறுவாள்‌; அவர்‌ தம்முடைய 
சனங்களின்‌ "பாவங்களை நீக்கி 
அவர்களை இரட்‌ ப்பார்‌; ஆகை 
யால்‌ அவருக்கு ர இயேசு என்று 
பேரிடுவாயாக என்றான்‌. 

௨௨ திர்க்கதரிசியைக்கொண்டு 
கர்த்தர்சொன்னது நிறைவேறும்ப 
டிக்கு அவையெல்லாம்‌ நடந்தன. 

௨௩ அவர்‌ சொல்லுவித்ததென்‌ 
னவென்றால்‌, இதோ ஒரு கன்னி 
கருப்பவதியாக, ஒரு குமாரனைப்‌ 
பெறவாள்‌; 1 அவருக்கு இம்மா 
னுவேல்‌ என்று பெரிவொர்கள்‌ 
என்பதே, இம்மானுவேல்‌ என்ப 
தற்குப்‌ பராபரன்‌ ஈம்முடனே இ 
ருக்கிறார்‌ என்று அர்த்தமாம்‌. 

௨௪ யோசேப்பு நித்திரை தெ |: 
ஸிந்து எழுந்தபொழுது, தனக்குக்‌ 
கர்த்தருடைய தூதன்‌ கட்டளை: 
யிட்டபடி தன்‌ மனைவியைச்‌ 
சேர்த்துக்கொண்டு, 

௨௫ அவள்‌ மூதற்பேறான கு 
மாரனைப்‌ பெறும்வளைக்கும்‌ ௮ 
வளை அறியாதிறாந்து, (அந்தக்‌ கு 
மாரன்‌ பிறந்தபின்பு) அவருக்கு 
இயேசு என்று பேரிட்டான்‌. 


௨. அதிகாரம்‌. 


க. இழக்‌இலவிருந்து சாஸ்திரிகள்‌ நட்சத்திரத்தினால்‌ 
திறிஸ்தவினிடத்திற்கு வழி ஈடத்தப்பட்டத. 
மக, அவரைப்‌ பணிந்து காணிக்கைகளைச்‌ செ 
லுத்தினது. ௦௫, இயேசுவையும்‌, அவருடைய 
தாயையும்‌ கூட்டிக்கொண்டு யோசேப்பு எப்‌ 
துக்கு ஓடிப்போனது. ம௬. ஏரோதே குழர்‌ 
தைகளைக்‌ கொலைசெய்து, ௨௯. பின்பு தான்‌ 
மரணம்‌ அடைத்தது. ௨௬, கவிலேயாவிலுள்ள 
நாசரேத்துக்குக்‌ இறிஸ்து மறுபடியும்‌ கொண்டு 
வரப்பட்டது. 


ஏரோது என்னும்‌ இராசனுடைய 
காலத்திலே யூதேயா சேசத்தி 
| லுள்ள பெதீலேகேம்‌ ஊரில்‌ 11இ 
யேசுவானவர்‌ பிறந்தபின்பு, 129 





மத்தேயு ௨ அதிகாரம்‌. 


ழச்குத்திசையிவிருந்து சாஸ்திரி | இ. மு. ௪. | கையில்‌, 
அல்‌! கண்ட. நட்சத்திரம்‌ அந்தப்‌ பிள்ளை 


கள்‌ எருசலேம்‌ நகரத்துக்கு வந்து, 
௨ (இக்காலத்திலே) !பிறந்தி 
ருக்றெ யூதருடைய இராசாவைக்‌ 


குறித்துத்‌ தோன்றிய ”ஈட்சத்திரத்‌ | 


தைக்‌ இழக்கிலே நாங்கள்‌ கண்டு, 
அவரைப்‌ பணிந்துகொள்ள வர்‌ 
தோம்‌; அவர்‌ எங்கே என்றார்கள்‌. 

௩ ஏரோது இராசா அதைக்‌ 
கேட்டபொழுது, அவனும்‌ அவ 
னஅடனேகூட எருசலேம்‌ நகரத்‌ 

தார்‌ அனைவரும்‌ கலங்கினார்சள்‌. 

௪ அல்லாமலும்‌, அவன்‌ சனங்‌ 
களில்‌ பிரதானமான ஆசாரியர்‌ 
*வேசுபாரகர்‌ எல்லாரும்‌ கூடி 
வரச்‌ செய்து, கிறிஸ்து “எங்கே 
பிறப்பாரென்று அவர்களிடத்தில்‌ 
விசாரித்தான்‌. 

௫ அவர்கள்‌ அவனை நோக்‌, 
சய தாலின்‌ ஊராகிய பெத்லேகே 
மிலே அவர்‌ பிறப்பார்‌; என்னத்‌ 
தினலென்றால்‌, யூதேயா தேசத்தி 
லுள்ள பெத்லேகேம்‌ ஊரே, என்‌ 
னுடைய சனங்களாதகிய 7இஸ்ர 
வேலரை *ஆளும்‌ பிரபு உன்னி 
டத்திலே தோன்றுவாராசையால்‌ 
யூதாவிலுள்ள பிரபுக்களில்‌ நீ சிறி 
யதல்ல என்று. 

௬ தீர்க்கசரிசியினாலே எழுதப்‌ 
பட்டிருக்கிறது என்றார்கள்‌. 

எ அப்பொழுது ஏரோது அச்‌ 
தீச்‌ சாஸ்திரிகளை இரகசியமாய்‌ 
அழைத்து, அந்த கட்சத்திரம்‌ கா 
ணப்பட்ட காலத்தைக்குறித்து 
அவர்களிடத்திலே திட்டமாய்‌ வி 
சாரித்துக்கொண்டு, 

௮ நீங்கள்‌ போய்‌ அந்தப்‌ பிள்‌ 
ளையைக்குறித்து நன்றாய்‌ ஆ 
ராய்ந்து பாருங்கள்‌; மேலும்‌ நீங்‌ 
கள்‌ அதைக்‌ கண்டபின்பு, நா 
னும்போய்‌ அதைப்‌ பணிந்து 
கொள்ளும்படிக்கு எனக்கு அறி 
வியுங்கள்‌ என்று சொல்லி, அவர்‌ 
களைப்‌ பெத்லேகேம்‌ ' ஊருக்கு 

அனுப்பிவிட்டான்‌. 

௯ இராசா சொன்னதை அவர்‌ 
கள்‌ கேட்டுப்போனார்கள்‌; போ 


1 லூக்‌, ௨.௦௧, 


29ச௪மோ., ௨௪, 
௰௪, ஏசா.சும௰,௩, 


௰௪. 

4 ௨ நாளா, ௬௪, 
௰௯, 

5 மல்‌, ௨, ௭, 





6 மீகா, டு, ௨. 
யோவா.எ,.௪௨. 


7 வெலி, ௨.௨௭, 


* அல்லது மே 
ய்க்கப்போதிற 
8 சல்‌. ௭௨, ம, 
எசா. ௬௦, ௬, 
1 அல்லது செ 
லுத்தினார்கள்‌. 


மத்‌. ௧, ௨ம்‌, 





10 ஓசே, மக, ௧, 


3 ௨ நாளா, ௬௬, 


௫ 
கிழக்கிலே அவர்கள்‌ 


இருக்கிற ஸ்தலத்துக்கு மேலே 
வந்து நகிற்கும்வரைக்கும்‌ அவர்க 
க்கு முன்பாக நடந்தது. 

௰ அவர்கள்‌ அந்த நட்சத்திரத்‌ 
தைக்‌ கண்டு, மிகுந்த ஆனந்த சந்‌ 
தோஷத்தை அடைந்து, 

மீக பின்பு அந்த வீட்டில்‌ 
பிரவேசித்து, பிள்ளையையும்‌ ௮ 
தினுடைய தாயாகிய மரியாளை 
யும்‌ கண்டு, வணக்கமாய்‌ விழுந்து 
அதைப்‌ பணிந்தகொண்டு, தங்‌ 
கள்‌ பொக்கிஷப்பெட்டிகளைத்‌ தி 
ந்து, “பொன்னையும்‌ தூபவருக்‌ 
கத்தையும்‌ _வெள்ளைப்போளத்தை 
யும்‌ அதற்குக்‌ காணிக்கையாக 


1 வைத்தார்கள்‌. 





2௨ பின்பு ஏரோதினிடச்‌ 
அக்குத்‌ திரும்பிப்போகாதிருங்க 
ளென்று அவர்கள்‌ 9சொப்ப 
னத்திலே தேவ உத்தரவு பெற்று, 
வேறுவ ழியாய்த்‌ தங்கள்‌ தேசத்திற்‌ 
குப்‌ புறப்பட்டுப்போனார்கள்‌. 

௰௩ அவர்கள்‌ புறப்பட்டுப்‌ 
போனபின்பு கர்த்தருடைய தா 
தன்‌ சொப்பனத்திலே யோசேப்‌ 
புக்குக்‌ சாணப்பட்டு, ஏரோது 
இந்தப்‌ பிள்ளையைச்‌ கொலைசெய்‌ 





யத்தேடுவான்‌ ; ஆகையால்‌ நீ எழும்‌ 


[அ பிள்ளையையும்‌ அதினுடைய தா 


யையும்‌ கூட்டிக்கொண்டு, எதிப்‌ 
அசேசத்திற்கு ஓடிப்போய்‌, கான்‌ 
உனக்குச்‌ சொல்லும்வரைக்கும்‌ 
அவ்விடத்தில்‌ இரு என்றான்‌. 

ம௪ உடனே அவன்‌ எழுந்து 
இராத்திரியிலே பிள்ளையையும்‌ ௮ 
தினுடைய தாயையும்‌ கூட்டிக்‌ 
கொண்டு, எகிப்துக்குப்‌ புறப்பட்‌ 
டூப்யோஸ்‌, 

மடு லரேர்த்‌ மரணம்‌ அடைந்த 
காலம்வரைக்கும்‌ அவ்விடத்தில்‌ 
இருந்தான்‌; எப்‌ ிவிுக்து என்‌ 
னுடைய குமாரனை வரஉழைத்‌ 
சேன்‌ என்று இர்க்சகரிசியைக்‌ 








கொண்டு கர்த்தர்‌ இரு வுளம்பற்றி 





ர 


௬ 


மத்தேயு ௩ அதிகாரம்‌. 





னது நிறைவேறும்படிக்கு அது 
நடந்தது. 

௰௬ ௭ அப்பொழுது ஏரோது 
தான்‌ சாஸ்திரிகளால்‌ வஞ்சிக்கப்‌ 
பட்டதைக்‌ கண்டு, மிகுந்த சோ 
பம்‌ அடைக்கு, அந்தச்‌ சாஸ்திரிக 
ளிடத்திலே தான்‌ கேட்டாராய்ந்த 
சாலத்தின்படி பெத்லேகேம்‌ ஊ 
ரிலும்‌ அதினுடைய எல்லைகள்‌ 
யாவிலும்‌ இரண்டு வயதுமுதற்‌ 
கொண்டு அதற்குச்‌ தாழ்ந்திருந்த 
வயதுள்ள ஆண்பிள்ளைகள்‌ எல்‌ 
லாரையும்‌ கொலைசெய்ய ஆள்களை 
அனுப்பினான்‌. 

௰எ அப்பொழுது எரேமியா 
1தீர்ச்ககரிசியினால்‌ சொல்லப்பட்‌ 
டது நிறைவேறிற்று; அவன்‌ 
சொன்னதென்னவென்றால்‌, 

௰௮ ராமா ஊரிலே புலம்பலும்‌ 
அழுகையும்‌ மிகுந்த துக்ூப்பு 
முள்ள கூக்குரல்‌ கேட்கப்பட்ட 
த; ராகேல்‌ தன்‌ பிள்ளைகளைக்கு 
றித்து அழுதுகொண்டு, அந்தப்‌ 
பிள்ளைகள்‌ இல்லாதபடியால்‌ ஆறு 
தல்‌ அடையாதிருக்கிறாள்‌ என்ப 
தே. 

௰௯ 4 ஏரோது இறந்தபின்பு, 
சொப்பனத்திலே கர்த்தருடைய 
தூதன்‌ எடிப்திலே யோசேப்புக்‌ 
குக்‌ காணப்பட்டு, 

உ௰ பிள்ளையினுடைய பிரா 
ணனை வாங்கத்‌ தேடினவர்கள்‌ இ 
ஐந்துபோனார்கள்‌; ஆகையால்‌ நீ 
எழுந்து பிள்ளையையும்‌ அதினு 
டைய தாயையும்‌ கூட்டிக்கொண் 
டு, இஸ்ரவேல்‌ தேசத்துக்குப்‌ போ 
என்றான்‌. 

௨௧ அந்தப்படியே அவன்‌ 
எழுந்திருந்து, பிள்ளையையும்‌ ௮ 
தினுடைய தாயையும்‌ கூட்டிக்‌ 
சொண்டு, இஸ்ரவேல்‌ தேசத்திற்‌ 
குப்‌ புறப்பட்ட பொழுது, 

௨௨ அருகேலாவு என்பவன்‌ 
தன்‌ தகப்பனாகிய ஏரோதினுடை 
ய பட்டத்துக்கு வந்து, யூதேயா 
வை ஆளுரொனென்று கேள்விப்‌ 
பட்டு, அங்கே போகப்‌ பயம்‌ 


இ. மூ. ௪. 


வத என்கவவ! 


1 எரே. ஈ௪, மடு, 
2 மத்‌,௩,௰௭,லூக்‌, 


௨,௧௯, 


3 யோவா. ௪.௪ட. 


4 கியா, மக. ட. 
க சாமு. ௧, மக, 


5 மாற்‌, ௧, ௪,0௦௪, 
லூக்‌, ௬, ௨, ௬. 
யோவா,க. ௨௮. 

6 தானி.௨, ௪௪, 
மத்‌.௪.ம௰எ:ம, ௭. 


7 யோசு, ம௰௪. ௦. 


8 ஏசா, ௪ம்‌. ௩. 


மாற்‌... லூக்‌, 
யோவா. 


௩.8. 
௧.௨.௯, 


9 லூக்‌. ௧, எ௬. | 


10 மாற்‌, ௧. ௬. 


11௨ இரா,க.௮. 


சகரி. ம்௩, ௪, 


19௩ மோ, 
௨௨. 

12 க சாமு, 
௨௫,௨௬. 

14 மாற்‌. ௧, 
லூக்‌.௩,௭. 


ம௪ 


15 அப்‌. 2௯, ௪. 


௰்க, | 


தான்‌; அப்பொழுது சொப்பனத்‌ 
திலே அவன்‌ தேவ உத்தரவு 
பெற்று, 2சவிலேயா நாட்டினு 
டைய திசைகளை பொக்கிப்‌ புறப்‌ 
பட்டுபோய்‌, 

௨௬ 3சாசரேயன்‌ என்று ௮ 
மைக்கப்பவொர்‌ என்றெதாய்த்‌ 
இர்ச்கதரிரியால்‌ சொல்லப்பட்ட 
த நிறைவேறும்படிக்கு *காசரேத்‌ 
| தூரில்‌ வந்து வாசம்பண்ணினை. 


௩. அதிகாரம்‌. 


க. யோவான்‌ பிரசங்‌இித்தத, அவனுடைய ஊழி 
யம்‌, ஈடக்கை, ஞானஸ்நானம்‌, ௪, அவன்‌ பரிசே 
யர்களைச்‌ கடிந்துகொண்டது. 0, இறிஸ்துவுக்கு 
யோர்தானில்‌ ஞானஸ்நானம்‌ கொடுத்தது, 


அக்காலத்திலே யோவான்ஸ்‌ 
நானன்‌ வந்து, 

௨ பரலோக இராசரீகம்‌ சமீ 
பமாயிருக்இன்றது; ஆசையால்‌ 
மனந்திருப்புங்கள்‌ என்று யூதேயா 
வின்‌ வனாந்தரத்திலே பிரசங்கம்‌ 
பண்ணினான்‌. 

௩ அவன்‌ யாவனெனில்‌, 8கர்த்‌ 
தருக்காக மார்க்கத்தை நன்றாகச்‌ 
செய்யுங்களென்றும்‌, அவருடைய 
பாதைகளைச்‌ செவ்வைபண்ணுங 
களென்றும்‌, வனாந்தரத்திலே ஒரு 
வன்‌ 9சத்தமிவொனென்று ஏசா 
யா என்னும்‌ திர்க்கதரிசியினால்‌ 
சொல்லப்பட்ட வனே. 

௪ அல்லாமலும்‌ அந்த யோ 
வான்‌ 1!ஓட்ட ச மயிர்‌ உடையைக்‌ 
தரித்து, தன்னுடைய. அரையில்‌ 
வார்ச்சச்சையைக்‌ கட்டிக்கொண் 
டிருந்தான்‌, 12வெட்டுக்கிளிகளும்‌ 
1காட்டுத்தேனும்‌ அவனுக்கு ஆ 
காரமாயிருந்தன. 

௫ அக்காலத்திலே. .எருச 
லேம்‌ நகரத்தாரும்‌ யூதேயா தேசத்‌ 
தார்‌ அனைவரும்‌ யோர்தான்‌ நதிக்‌ 
கடுத்த சுற்றுப்புறத்தார்‌ யாவரும்‌ 
அவனிடத்திற்குப்‌ புறப்பட்டுப்‌ 
போய்‌, 

௬ மன்னன்‌ பாவங்களை அறிக்‌ 
கையிட்டு, யோர்தான்‌ நதியில்‌ ௮ 
வனாலே படத 
கள்‌. I 








தம்‌ ம்ப ப வித ப்ப ப்பட பவி வவ பலவ வைப்ப கையாக 


மத்தேயு ௪ அதிகாரம்‌. 


௭ 





எ 4 அப்படியிருக்கையில்‌, ப | இ. பி. ௨௪. 


ரிசேயர்‌ சதுசேயர்‌ என்பவர்களி 
லும்‌ அநேகர்‌ தன்னாலே ஞானஸ்‌ 
நானம்‌ பெறும்படிக்கு வருகிறதை 
அவன்‌ கண்டு, அவர்களை நோக்கி, 
விரியன்‌ பாம்புகளின்‌ குட்டிக 
ளே, இனிவரும்‌ கோபத்துக்கு 
நீங்கள்‌ *கப்பித்துக்கொள்ளும்படி 
யாய்‌ உங்களுக்கு வகைகாட்டின 
வன்‌ எவன்‌? 

௮ மனந்திருப்புதலுக்குத்தக்க 
கணிகளைக்‌ கொடுங்கள்‌. 

௯. ௫ஆபிரகாம்‌ எங்களுடைய 
பிதா என்று சொல்ல, உங்களு 
டைய உள்ளத்திலே நினைத்துச்‌ 
கொள்ளாதிருங்கள்‌; ஆபிரகாமுக்‌ 
குப்‌ பராபரன்‌ இந்தச்‌ கல்லுகளில்‌ 
பிள்ளைகளை உண்டுபண்ண வல்‌ 
லவராயிருக்கிறார்‌ என்று உங்க 
ளுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

௰ இப்பொழுதே கோடரி ம 
ரங்களுடைய வோருகே வைத்தி 
ருக்கின்றது; ஆகையால்‌ எல்ல 
கணிகளைக்‌ கொடாத மரங்கள்‌ எல்‌ 
லாம்‌ வெட்டப்பட்டு, அக்கினி 
யிலே போடப்படும்‌. 

ம்க நீங்கள்‌ மனர்திருப்பும்ப 
படிக்கு, “சான்‌ சலத்தினாலே உங்‌ 

களுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுக்‌ 
கிறேன்‌; எனக்குப்‌ பின்வரு 
வர்‌ என்னிலும்‌ அதிக வல்லமையு 
டையவர்‌; அவருடைய பாதரட்‌ 
சைகளைச்‌ சுமக்றெதற்கு நான்‌ 
பாத்திரவான்‌ அல்ல; அவரே ப 
ரிசுத்த ஆவியினாலும்‌ அச்சனியி 
னாலும்‌ உங்களுக்கு ஞானஸ்நா 
னம்கொடுப்பார்‌. 

௰௨. 7அவருடைய கையில்‌ 
அற்றுக்கூடை இருக்கின்றது; ௮ 
வர்‌ தமது களம்‌ முழுவதையும்‌ வி 
எக்கி, தம்முடைய கோதுமை 
யைக்‌ களஞ்சியத்தில்‌ சேர்ப்பார்‌: 
£பூதரை அவியாத அக்கினியினால்‌ 
சுட்டுப்போடுவார்‌ என்றான்‌. 

௦௩ ஏ அப்பொழுது இயேசு 
வானவர்‌ யோவானாலே ஞானஸ்‌ 
நானம்பெறுவதற்கு, கலிலேயா 


en கன 


1 மத்‌, ௨௨. ௬௪; 
௨௬. ௬௬, லூக்‌, 
௧.௭,௮, ௯, 

2 உரோ. ட. ௯. 
க தெச. ௧. ௯. 

* அல்லது நடக்‌ 
கையைச்‌ ர்ப்‌ 


நாட்டை விட்டு யோர்தான்‌ ௮ 
ருகே அவனிடத்திற்குப்போனார்‌. 

௪ யோவான்‌ அவருக்குத்‌ த 
டைபண்ணி, உம்மாலே நான்‌ 
ஞானஸ்நானம்‌ பெறவேண்டுவதா 
யிருக்க, நீர்‌ என்னிடத்திற்கு வர 
லாமா என்றான்‌. 

மடு அதற்கு இயேசுவானவர்‌ 
அவனை கோக்க, இவ்விதமாய்ச்‌ 
சகல நீதியையும்‌ நிறைவேற்று 


பதெதலதந்குச்‌ | 2 ஈமக்கு ஏற்றதாயிருக்கின்றது; 


தகுந்த, 
3 யோவா. ௮. 
௬௧, ௬௬. அப்‌, 
ம்க.௨௬.உரோ, 
௪.க: 0௧, 0௬. 
4 மத்‌, எ. 0௯. 


தூக்‌, ௬, ௭, ௯, 


யோவா.ம்‌டு,சு. 
மாற்‌, ௧. ௮. 
தூக்‌. ௬, 0௬, 


5 யோவா. ௧, 
௨௬, ௬௩௬, அப்‌, 
௧.௫: ம்கம்சு: 
0௯.௪, 


6 ஏசா, ௪, ௩; 
௪௪.௩, மல்கு, 
க, ௨. அப்‌. ௨. 
௧, ௪, க கொரி, 
2௨.௦௩. 

£மல்‌இி, ௧, ௩. 

8 மல்‌, ௪, ௪, 
மத்‌.௰௩,௩௰, 

9மாற்‌. ௧, ௯. 
லூக்‌, ௩, ௨௧, 
மத்‌. ௨, ௨௨, 

10 மாற்‌. ௧, ம்‌, 

11 ஏசர. மக, ௨! 
௪௨.௧, லூக்‌.க, 
௨௨. யோவா. 
௧௬௨,௩௩, 

12 சல்‌. ௨, ௭. 
ஏசா, ௪௨, ௧. 
மத்‌, ம, மஎ; 
௰௭,டு. மாற்‌,௧. 
ம்க, லூக்‌, ௯. 
௧௫.எபே.க.ட, 
கொலோ. ௧, 
ம்க.௨பே.க,ம்‌எ. 

13 யோவா, ௰௨. 
௨௮. 

14 மரற்‌,கம௨,மி. 
லூக்‌, ௪, க. ழி. 

15 ௧இரா,௦௮.0௨ 
ஏசே,௩,௰௫ :௮. 
க: ௦௪, ௧, ௨௪: 
சம்‌. ௨: ௪௬, ௫, 
அப்‌.௮.௬௯, 


ஆகையால்‌ இப்பொழுது சம்ம 
திப்பாயாக என்றார்‌; அப்பொ 
ழுது அவன்‌ சம்மதித்தான்‌. 

ம்சு 10இயேசுவானவர்‌ ஞா 
னஸ்ரானம்பெற்ற, சலத்தைவிட்‌ 
டு ஏறிவந்தவுடனே, இதோ வா 
னம்‌ அவருக்குத்‌ தஇிறச்கப்பட்‌ 
டது; அல்லாமலும்‌ பராபரனு 
டைய 11ஆவி புராவை.ப்போல்‌ இ 
றங்க, அவர்மேல்‌ வருநறெதைக்‌ 
கண்டான்‌. 

௰௪ 12மேலும்‌, இவர்‌ எனக்கு 
அன்பாயிருக்கெற என்னுடையகு 
மாரன்‌; இவரில்‌ பிரியமாயிருக்கி 
றேன்‌ என்று வானத்திலிருந்து 
சத்தம்‌ உண்டாயிற்று. 

௪. அதிகாரம்‌. 


க. இறிஸ்து உபவர௫ூத்துச்‌ சோதிக்கப்பட்டது. 
ம்க, தேவ தூதர்கள்‌ அவருக்குப்‌ பணிவிடை 
செய்தது, 0௬, அவர்‌ கப்பர்சாகூமிலே வாசம்‌ 
பண்ணி, 0௭. பிரசற்‌இக்கத்‌ துவக்‌இ, ௨௮. பே 
துருவையும்‌, அற்திரேயாவையும்‌, ௨௧, யாக்கேர 
பையும்‌, யோவானையும்‌ அழைத்து, ௨௧, எல்லா 
வியாதிஸ்தர்களையும்‌ குணமாக்‌இனது. 

அப்பொழுது 14இயேசுவானவர்‌ 

பிசாசானவனாலே சோதிக்கப்படு 
வதற்கு, ஆவியினாலே வனாந்த 
ரத்தில்‌ கொண்டுபோகப்பட்டார்‌. 

௨ (அங்கே) அவர்‌ நாற்பது 
நாள்‌ இரவும்‌ பகலும்‌ உபவாசம்‌ 
பண்ணின பின்பு, அவருக்குப்‌ 
பசி உண்டாயிற்று. 

௬ அப்பொழுது அந்தச்‌ சோ 
திக்றெவன்‌ அவரிடத்திற்கு வந்து, 
நீ பராபரனுடைய குமாரனானால்‌ 
இந்தச்‌ கல்லுகள்‌ அப்பங்களாகும்‌ 
படி கட்டளையிடு என்றான்‌. 








௮ 


மத்‌ தேயு ௪ அதிகார ம்‌. 





௪ அதற்கு அவர்‌ மாறுத்த 


ரம்‌ சொன்னது: 'மனிதனானவன்‌. 


அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ப 
சாபரனுடைய வாய்மலர்ச்தருளிச்‌ 
செய்கிற எந்த வாக்கினாலும்‌ பி 


இ. பி. ௨௭. 


பை ராகவா! 
மடுமோ.று. ௩. 


ழைப்பான்‌ என்று எழுதியிருக்‌ 


கின்றதென்றார்‌. 

டு அப்பொழுது பிசாசான 
வன்‌ அவரைப்‌ பரிசுத்த நகரச்‌ 
துச்குக்‌ கொண்டுபோய்‌, அவரைத்‌ 
தேவாலயத்து மேல்‌ உப்பரிகை 
யில்‌ நிறுத்‌ 

௬ உன்னைக்குறித்துத்‌ தம்மு 
டைய 3தூதர்களுக்குக்‌ கட்டளை 
யிடுவார்‌ என்றும்‌, உன்னுடைய 
பாதம்‌ கல்வில்‌ இடருதபடிக்கு 
அவர்கள்‌ உன்னைச்‌ கைகளில்‌ ஏர்‌ 
திக்கொண்டு போவார்கள்‌ என்‌ 
அம்‌, எழுதியிருக்கன்றது; ஆகை 
யால்‌ டீ பராபரனுடைய குமார 
னாஇல்‌ தாழக்‌ குதி என்றான்‌. 

எ அதற்கு 
சொன்னது: அதுவுமல்லாமல்‌, 
உன்னுடைய தேவனாகிய பரா 
பரனைப்‌ “பரிட்சை பாராதிருப்‌ 
பாயாக என்றும்‌ எழுதியிருக்கின்‌ 
தென்றார்‌. 

௮ மறுபடியும்‌ பிசாசானவன்‌ 
அவரை மிகவும்‌ உயர்ந்த மலை 
யின்மேல்‌ கொண்டுபோய்‌, உல 
கத்திலுள்ள இராச்சியங்கள்‌ எல்‌ 
லாவற்றையும்‌ அவைகளின்‌ மதி 
மையையும்‌ அவருக்குக்‌ காண்‌ 
பித்து, 

௯ நீ விழுந்து என்னைத்‌ தொ 





மூதுகொண்டால்‌, இவைகள்‌ எல்‌ | 


லாவற்றையும்‌ உனக்குத்‌ தரு 
வேன்‌ என்று சொன்னான்‌. 
௰ அப்பொழுது இயேசுவான 


வர்‌ அவனை நோக்க, உன்னு | 


டைய தேவனாகிய பராபரனைத்‌ 
தொழுதுகொண்டு, அவர்‌ ஒருவ 
ருக்கே ஆராதனை செய்வாயாக 
என்று எழுதியிருக்கின்றது; ஆ 
கையால்‌ சாத்தானே, அப்புறம்‌ 
போ என்றோர்‌. 

மக அப்பொழுது பிசாசான 





இயேசுவானவர்‌ | 








9 நெகே, ம்க.க, 
ம௮. ஏசா, ௪௮. 
உ: ௫௨.௧, 
மத்‌, ௨௭. ட, 
வெளி, க. ௨. 


3 சங்‌, ௬௧, ௦௧. 
$இமேர.௬.௦௬, 


5௫ மோ. ௪, 
௦6: ம, ௨ம்‌, 
யோசு.௨௪.ம்‌௫. 
க சாமு. ௭. ௬, 

6 எபி. ௧, மச, 


* அல்லது ஒப்‌ 
புக்‌ கொடுக்கப்‌ 
பட்டான்‌, 


7 மாற்‌, ௧, ௬௪, 
லூக்‌,௧.௨௰: ௪, 
ம௪,கக,யோவா, 
௪.௪௩, 

8 ஏசா. ௯.௧, 

9 ஏசா. ௪௨. எ, 
தூக்‌. ௨. ௧௨, 


10 மாற்‌, ௧, மடு, 
11 மத்‌,க,௨:௰.௪, 
மாற்‌. ௧. 6௫. 


12 மாற்‌, ௧, ம௬, 
லூக்‌, டு, ௨. 


13 மாந்‌,க, .௰௭. 
யோவா... ௪௨. 


14 மரற்‌, ௧, 0௭. 
லூக்‌.டு,ம்‌, 


| வன்‌ அவரை விட்பெபோனான்‌; 
உடனே தேவதூதர்கள்‌ சேர்ந்து 
வந்து, அவருக்கு ஊழியம்‌ செய்‌ 
தார்கள்‌. 

௰௨ 4 பின்பு யோவான்‌ காவ 
வில்‌ *வைக்கப்பட்டான்‌ என்று 
இயேசுவானவர்‌ கேள்விப்பட்டு, 
கலிலேயா நாட்டுக்குப்‌ புறப்‌ 
பட்டுப்போய்‌, 

௰௩ காசரேத்தூளைவிட்டு, சே 
புலோன்‌ ஈவுதலி என்னும்‌ நாடுக 
ஸின்‌ எல்லைகளில்‌, கடற்கரைய 
ருகே இருக்கின்ற கப்பர்ஈாகூம்‌ 
பட்டணத்தில்‌ வந்து வாசம்பண்‌ 
ணினார்‌. 

௰௪ அதினலே  சகடற்கரைய | 
ருும்‌, யோர்தான்‌ நதி ஒரத்தி 
லுமூள்ள அஞ்ஞானிகள்‌ அடங்‌ 
தியிருக்றெ கலிலேயா தேசமா 
திய சேபுலோன்‌ தேசத்தாரும்‌, 
நவுதலி சேசத்சாருமாயெ இரு 
ளில்‌ இருக்கின்ற சனங்கள்‌ மி 
குந்த ஒளியைக்‌ கண்டார்கள்‌. 

டு மரண நிழலுள்ள ,தஇசை 
யில்‌ இருக்கிறவர்களுச்கு ஒளி 
தோன்றிற்று என்று, 

௰௬ ஏசாயா தீர்க்கதரிசியினால்‌ 
சொல்லப்பட்டதுகிறைவேறிற்று. 

௰௪ 4 11அக்காலத்திலே இயேசு 
வானவர்‌, பரலோக இராச்சியம்‌ 
சமீபித்ததாகையால்‌ !மனந்திருப்‌ 
புங்கள்‌ என்று பிரசங்கிக்கத்‌ தொ. 
டங்கினார்‌. 
௮ ரி ஒரு காலத்திலே “இயே 
சுவானவர்‌ கலிலேயா நாட்டின்‌ 
கடலருகே நடந்துபோகையில்‌, 
மீன்‌ பிடிக்றெவர்களா யெ 13பே. 

அரு என்னப்பட்ட €மோனும்‌ ௮ 
வனுடைய சகோதரன்‌ அந்திரே 
யாவுமாகிய இருவரும்‌ “கடவிலே 
வலை போட்டுக்கொண்டிருக்கற 
பொழுது அவர்களைக்‌ கண்டு, 

௰௯ என்‌ பின்னே வாருங்கள்‌, 
14உங்களை மனிதரைப்‌ பிடிக்றெ 
வர்கள்‌ ஆக்குவேன்‌ . என்று அவர்‌ 


களுடனே சொன்னார்‌. 





| 





மத்தேயு ௫ அதிகாரம்‌. 





௯ 





௨௰ 1உடனே அவர்கள்‌ வலை 


களை விட்டு; அவரைப்‌ பின்பற்றி 
னார்கள்‌. 

௨௧ அவர்‌ அவ்விடம்‌ விட்டு 
அப்புறம்‌ போகையில்‌, செபேதே 
யுவினுடைய மகன்‌ யாக்கோபும்‌ 
அவனுடைய சகோதரன்‌ யோவா 
னுமாகிய இருவரும்‌, தங்கள்‌ தகப்‌ 
பன்‌ செபேதேயுவுடனே படவி 
லிருந்து தங்கள்‌ வலைகளைத்‌ தைத்‌ 
அக்கொண்டிருக்றெபொழுது ௮ 
வர்களைக்‌ கண்டு, அவர்களையும்‌ 
அழைத்தார்‌. 

௨௨ உடனே அவர்கள்‌ பட 
வையும்‌ தங்கள்‌ தகப்பனையும்‌ 
விட்டு, அவனைப்‌ பின்பற்றினார்‌ 
கள்‌. 

௨௩ 4 பின்பு இயேசுவானவர்‌ 
கலிலேயா நாடெங்கும்‌ சுற்றி 
கடந்து, அவர்களுடைய செப 
ஆலயங்களில்‌ சனங்களுக்கு உப 
தேசம்‌ செய்து, பரலோக *இராச்‌ 
சியத்தைக்குறித்துச்‌ சுவிசேஷத்‌ 
தைப்‌ பிரசங்கித்து, சனங்களுக்‌ 
குண்டாயிருந்த சகலவிதமான 
$வியாதிகளையும்‌ சகலவிதமான 
நோய்களையும்‌ (நீச்ச, அவர்களைக்‌) 
குணமாக்‌இஞார்‌. 

௨௪ அவருடைய ர்த்தி சரியா 
தேசத்தில்‌ எங்கும்‌ பிரபலமாயிற்‌ 
அ; பின்பு பலபல வியாதிகளையும்‌ 
வேதனைகளையும்‌ அடைந்த பிணி 
யாளிகள்‌ யாவரையும்‌ பிசாசு பி 
டித்தவர்களையும்‌ சந்திரரோடிகளை 
யும்‌ திமிர்வாதக்காரரையும்‌ அவரி 
டத்திற்குக்‌ கொண்டுவந்தார்கள்‌; 
அவர்களைக்‌ குணமாக்தினார்‌. 

௨௫ $சலிலேயாவிலும்‌ தெக்‌ 
கப்போலியிலும்‌ எருசலேமிலும்‌ 
யூதேயாவிலும்‌ யோர்தான்‌ ஈதிக்கு 
அப்புறத்திலுமிருந்து மிகுந்த ௪ 
னங்கள்‌ வந்து அவனைப்‌ பின்‌ 
சென்றார்கள்‌. 


அதிகாரம்‌. 


௧, இறிஸ்து பருவதத்‌இின்மேல்‌ தம்முடைய பிரசங்‌ 
கத்தைத்‌ தொடம்‌இனத. ௩, பாக்யெவான்கள்‌ 
இன்னாரென்பது, ௦௩, பூமியின்‌ உப்பு, ம௪. 


2 








இ. பி. ௬௧. 
னான அனாள்‌ 


1 மாற்‌, ம. ௨௮ 
லூக்‌, ௫. ம்க: 
௰௮.௨௮. 

2 மாற்‌, ௧, 0௯, 
உம்‌. தூக்‌. ௫.ம்‌. 

3 மத்‌. ௯. ௬௫, 
மாற்‌.க,௨௧,௬௯, 
லூக்‌, ௪, மடு, 
௪௪. 

4 மத்‌, ௨௪, 0௪, 


மாற்‌, ௧, 0௫, 
மாற்‌, ௧, ௬௪, 
6 மாற்‌, ௬. ௮. 

7 மாற்‌, ௬, மர, 
௨ம்‌, 

8 லூக்‌, ௬, ௨௦, 
சல்‌, ௫௧. ௰௮ 
வாக்‌, ௰௬, ௰௯: 
௨௯௬,௨௩௬, ஏசா. 
௫௭, மட; ௬௬, 
உ. 

9 ஏசா,௬௧, ௨௮, 
லூக்‌, ௬, ௨௧, 
யோவா. 6௬. 
உம்‌. ௨ கொரி, 
க, ௭, வெளி, 
௨௧,௪. 

10 சல்‌, ௩௭, மக, 

11 உரோ. ௪.௦௩. 

12 ஏசா, டுடு, ச; 
௬டு,மஈ, 


13 சங்‌. ௪௧, ௨. 
மத்‌, ௬. ௦௪, 
மாற்‌, ம௪, ௨௫, 
௨தீமோ. ௧. 


6௬, எபி. ௬. ம, 
யாக்‌, ௨. ௬௩, 


14 சங்‌. மடு, ௨: 
௨௪. ௪. எபி, 
௰௨.௰௪. 

15 க கொரி, ௦௬, 
௨, கயோ, ௩, 
உ, 


16 ௨, கொரி, ௪, 
௦௪. ௨ தீமோ, 
௨.௰௨, கபே, 
௬, 0௪, 


17 லூக்‌. ௬.௨௨. 
78 கபே, ௪. 0௪, 





வோகத்‌இன்‌ வெளிச்சம்‌, மலையின்மேல்‌ பட்ட 

ணம்‌, மட௫, விளக்கு என்பவைகளைக்‌ குறித்தது. 

௰எ, தரம்‌ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற 
வந்தாரென்றும்‌, ௨௪. கொலை, ௨௭. விபசாரம்‌, 

௬௬, பொய்யாணை இன்னவையென்றும்‌ அறி 

வித்து, ௩௮. அறியாயத்தைச்‌ சஇக்கவும்‌, ௪௪. சத்‌ 

துருக்களையும்‌ இரேஇக்சவும்‌, ௪௮. பூரண சற்குண 

ராயிருக்கப்‌ பிரயாசப்படவும்‌ உபதே௫த்தத, 
அவர்‌ அந்தச்‌ சனங்களைக்கண்டு, 
மலையின்‌ மேல்‌ ஏறி உளுக்காந்த 
பொழுது, அவருடைய சீஷர்கள்‌ 
அவரிடத்தில்‌ வந்தார்கள்‌. 

௨ அப்பொழுது அவர்‌ தமது 
திருவாயைத்‌ திறந்து, அவர்களுக்‌ 
கு உபதேசித்துச்‌ சொன்னதாவது? 

௩ ஆவியில்‌ எளிமையுள்ளவர்‌ 
கள்‌ பாலோக இராச்சியத்தை ௮ 
டைவார்கள்‌, ஆகையால்‌ அவர்‌ 
கள்‌ பாக்கியவான்கள்‌. 

௪ 9துயரப்படுநிறவர்கள்‌ ஆறு 
தல்‌ அடைவார்கள்‌, ஆகையால்‌ 
அவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 

௫ 0சாந்தகுண முள்ளவர்கள்‌ 
பூமியைச்‌ சுதந்தரித்துச்கொள்‌ 
ளுவார்கள்‌, ஆகையால்‌ அவர்கள்‌ 
பாக்கியவான்கள்‌. 

௬ நீதியின்மேல்‌ 13பூதாகமுள்‌ 
ளவர்கள்‌ திருத்தி அடைவார்கள்‌, 
ஆகையால்‌ அவர்கள்‌ பாக்கிய 
வான்கள்‌. 

எ இரக்கமுள்ளவர்கள்‌ 13இரச்‌ 
கத்தை அடைவார்கள்‌, ஆகையால்‌ 
அவர்கள்‌ பாக்கியவான்கள்‌. 

௮ 14சுத்தமான இருதயமுள்ள 
வர்கள்‌ 15பராபரனைத்‌ தரிசிப்பார்‌ 
கள்‌, ஆகையால்‌ அவர்கள்‌ பாக்கி 
யவான்கள்‌. ல்‌ 

௯ சமாதானத்தை நடப்பிக்கி 
றவர்கள்‌ பராபரனுடைய புத்திரர்‌ 
என்னப்பவொர்கள்‌, ஆகையால்‌ 
அவர்கள்‌ பாக்யெவான்கள்‌. 

௰ 15நீதியின்‌ நிமித்தம்‌ அன்பப்‌ 
படுதிறவர்கள்‌ பரலோச இராச்சி 
யத்தை அடைவார்கள்‌, ஆகையால்‌ 
அவர்கள்‌ பாக்கியவான்கள்‌; 

மிக என்‌ நிமித்தம்‌ உங்களை 
11நிந்தித்துத்‌ அன்பப்படுத்திப்‌ பல 
வித !8திமையான மொழிகளை உங்‌ 








௰ 





கள்மேல்‌ பொய்யாய்ச்‌ சொன்னார்‌ தி. பி. ௬௧. 
களானால்‌, நீங்கள்‌ பாக்கயெவான்க| அவ 


ளாய்‌ இருப்பீர்கள்‌. 

ம௨ 1பரலோசத்திலே உங்க 
ளுச்கு மிகுந்த பலன்கிடைப்ப 
தினாலே நீங்கள்‌ சச்தோஷப்பட்டு 
மிகவும்‌ களிகூருங்கள்‌, உங்க 
ஞக்கு முன்‌ இருந்த தீர்க்கதரிகெ 
ளையும்‌ அப்படியே துன்பப்படுச்‌ 
தினார்கள்‌. 

௰௯. நீங்கள்‌ பூமிக்கு உப்பாய்‌ 
இருக்திறீர்கள்‌; உப்பானது சார 
மற்றதேயானால்‌, எதினால்‌ சார 
மாச்கப்படும்‌? அது வெளியே 
கொட்டப்படுவதற்கும்‌ மனிதரா 
லே மிதிச்சப்பவெதற்குமேயன்‌ 
றி, வேறெொன்றுக்கும்‌ ஆகாது. 

ம *நீற்கள்‌ உலகத்திற்கு. ஓ 


ளியாயிருக்கிறீர்கள்‌; மலையின்‌ 
மேல்‌ இருச்சிற பட்டணம்‌ மறைக்‌ 
திருக்கமாட்டாது. 


௰ட மேலும்‌ விளக்கைக்‌ கொ 
ளுத்தி * மரக்காலால்‌ மூடிவையா 
மல்‌, ஒரு தண்டின்மேலே வைப்‌ 
பார்கள்‌, அப்பொழுது அது வீட்‌ 
டில்‌ இருக்கற யாவருக்கும்‌ பிர 
காசம்‌ கொக்கும்‌. 

௦௬ அப்படியே மனிதரான 
வர்கள்‌ உங்கள்‌ நற்திரியைகளைக்‌ 
கண்டு, 1 பரமண்டலங்களில்‌ 
இருக்கிற உங்கள்‌ பிதாவின்‌ மக 
மை விளங்கப்பண்ணத்தக்கதாக 
உங்கள்‌ ஒளி அவர்கள்‌ முன்பா 
கப்‌ பிரகாசிச்சக்கட வது. 

௰௪ தேவப்பிரமாணத்‌ை தயா 
னாலும்‌ தீர்க்கசரிசனங்களையானா 
லும்‌ கள்ளிவிடுகறதற்கு நான்‌ வந்‌ 
ததாக கினையாதிருங்கள்‌; அவைக 
ளைத்‌ தள்ளிவிடுநிறதற்கல்ல, நிறை 
வேற்றுகறெதற்கு வந்தேன்‌. 

௰௮ வானமும்‌ பூமியும்‌ ஒழிகச்‌ 
துபோனாலும்‌, வேதமுழுவதும்‌ 
சிறைவேறுவதன்றி, அதில்‌ ஒரு 
சிறிய எழுத்தாதிலும்‌ ஒர்‌ எழுத்தி 
னுடைய உறுப்பாகிலும்‌ ஒழிந்து 
போவதில்லை என்று மெய்யாய்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 


1 லூக்‌, ௬, ௨௩, 
அப்‌. டு. ௪௧, 
உரோ, ட. ௪, 
யாக்‌,க,௩, கபே, 
௪.ம௩. 

2உநெகே. ௬௯. 
௨௬. ௨ தாளா, 
௧௩௬. ம்சு. மத்‌, 
௨௬, ௬௪, ௬௭, 
அப்‌. எ, ௫௨, 
க தெச. உடு, 
3 மாற்‌. ௯. டும்‌, 
லுக்‌, 2௪, ௬௪, 


௬டு. 


4 வாக்‌, 


பிலி. 


௪. 
௨. 


0௮. 
ம்‌ ௪, 


௨௧, 
மச: 


மாற்‌. ௪, 
லூக்‌, ௮. 
ம்க,கரு, 

* மூலத்திலுள்ள 
வார்த்தை ஏறக்‌ 
குறைய ஒரு ௨. 
மக்குக்‌ குறைய 
பெச்‌ (Peck) 
என்றெ ஒரு இ 
ங்கிலீசு அள 
வைக்குறிக்கும்‌, 

6கபே, ௨,௦0௨, 

7 யோவா. மட. 
௮. ககொரி 
௦௪.௨. 

8 உரோ. ௩, ௩௪; 
ம, ௪, கலா, ௬. 
௨௪. 

9 லூக்‌. 6௬, 0௭, 

10 யாக்‌. ௨, ம, 


11 உரேோ.௯.௧௧: 


ம.க, 

12 ௨ மோ, ௨ம்‌, 
௦௩, டஓுமோ.டு. 
0௪, 

t அல்லத பூர்வ 
த்தாராலே. 

13கயோ.ம்ட, 

14 யாக்‌, ௨, ௨ம்‌, 

1 ராக்கா என்ற எ 
பிரேய மொழி. 

15 மத்‌,௮.௪:௨௧, 
௰௯. 

16 யோபு. ௪௨, 
வி்‌. மத்‌. 0௮. 
௯, கீமோ. 
௨. ௮. கபே, 


௧.௭௪, 


மத்தேயு ௫ அதிகாரம்‌. 


௰௯ 10அகையால்‌ இந்தக்‌ கற்ப 
னைகளில்‌ மிகவும்‌ சிறிய கற்பனை 
யையாகிலும்‌ தள்ளி, அவ்வண்‌ 
ணமாய்‌ மனிதருக்கு உபதேசிக்க 
றவன்‌ எவனோ, அவன்‌ பரலோக 
இராச்சியத்திலே மிகவும்‌ நி 
யவனென்று எண்ணப்படுவான; 
அவைகளின்படி செய்து உயதே 
சிக்றெவனே, பரலோக இராச்௪ 
யத்திலே பெரியவனென்று எண்‌ 
ணப்படுவான்‌. 

௨௰ ஆதலால்‌ வேதபாரகர்க 
ளும்‌ "'பரிசேயர்களுமானவர்களு 
டைய நீதியிலும்‌ உங்கள்‌ நீதி அதி 
கப்பட்டிராவிட்டால்‌, பரலோக 
இராச்யெத்திற்குள்‌ பிரவேசிக்கச்‌ | 
மாட்டீர்கள்‌ என்று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. 

௨௧ 1கொலைசெய்யாஇிருப்பா 
யாக என்பதும்‌, கொலைசெய்‌ 
தவன்‌ நியாயத்தீர்ப்புக்கு ஏதுவா 
யிருப்பான்‌ என்பதும்‌ 1 பூர்வத்தா 
ருக்கு உரைக்கப்பட்டதென்று 
கேள்விப்பட்டிருச்இறிர்சள்‌. 

௨௨ அல்லாமலும்‌ கான்‌ உங்‌ 
களுக்குச்‌ சொல்லுஇறதாவது; 18௪ 
கோதரனை வீணாய்ச்‌ கோபித்துக்‌ 
கொள்பவன்‌ எவனோ, அவன்‌ 
நியாயத்தீர்ப்பு க்கு ஏதுவாயிருப்‌ 
பான்‌; சகோதரனை வீணன்‌ என்ட 
றவன்‌ எவனோ, அவன்‌ பெரியசங்‌ 
கத்தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான்‌; 
“அவனை 1 மதிகேடன்‌ என்கிற 
வன்‌ எவனோ, அவன்‌ எறிஈரகத்‌ 
திற்கு ஏதுவாயிருப்பான்‌. 

௨௩ ஆசையால்‌ நீ 8பூவிபீடத்‌। 
தினிடத்தில்‌ உன்‌ காணிக்கை 
யைச்‌ செலுத்த வந்து, உன்மேல்‌ 
சசோதரனுக்கு விசனம்‌ உண்‌ 
டென்று அங்கே நினைவு கொள்‌ 
வாயாஇல்‌, | 

௨௪ 16அந்தப்‌ பலிபீடத்தின்‌ 
முன்‌ உன்‌ காணிக்கையை வைத்து | 
விட்டுப்‌ போய்‌, முன்பு சகோத 
ரனுடனே ஒப்புரவாகிப்‌ பின்பு 
வந்து உன்‌ காணிக்கையைச்‌ செ. 
அத்துவாயாக. 





| 








மத்தேயு ௫ அதிகாரம்‌. 





மக. 





௨டு !உனக்கு  எதிராளியான 
வன்‌ உன்னை நியாயாதிபதிக்கு 
ஒப்புவியாமலும்‌, அந்த நியாயாதி 
பதி உன்னை ஊழியக்காரனுக்கு 
ஒப்புவியாமலும்‌ நீ சிறைச்சாலை 
யில்‌ வைக்கப்படாமலும்‌ இருக்‌ 
கும்படிக்கு, 2ச்சரமாய்‌ உன்‌ 
எதிராளியுடனே வழியில்‌ இருக்‌ 
கும்பொழுதே அவனுடனே கல்‌ 
மனம்‌ பொருந்துவாயாக. 

௨௬. (பொருந்தாவிட்டால்‌) நீ 
ஒரு காசும்‌ குறைவின்றி முழு 
மையும்‌ செலுத்துறெவளைக்கும்‌, 
அவ்விடத்தைவிட்டுத்‌ திரும்பிவர 
மாட்டாய்‌ என்றுமெய்யாய்‌ உனக்‌ 
குச்‌ சொல்லுகிறேன்‌. 

௨௪ 4 $விபசாரம்பண்ணாதிருப்‌ 
பாயாக என்பது, பூர்வத்தாருக்‌ 
கு உரைக்கப்பட்டதென்று கேள்‌ 
விப்பட்டிருச்கிறீர்கள்‌. 

௨௮ அல்லாமலும்‌ மான்‌ உங்க 
[ளுக்குச்‌ சொல்லுறெதாவது: *ஒரு 
ஸ்திரியை இச்சிப்போடே பார்க்‌ 
இறவன்‌ எவனோ,௮வன்‌ தன்‌ இரு 
தயத்தில்‌ அவளோடே விபசாரம்‌ 
செய்தாயிற்று. 

௨௯ ஆகையால்‌ உன்‌ வலது 
கண்‌ உன்னைக்‌ *கெடுக்றெதற்கு 
ஏதுவானால்‌ அதைப்‌ பிடுங்கி 
எறிந்துபோடு; உன்‌ சரீரம்‌ முழு 
மையும்‌ நரகத்திலே தள்ளப்படாத 
படிக்கு, உன்‌ அவயவங்களில்‌ 
ஒன்று கெட்டுப்போதிறதே உனக்‌ 
கு ஈன்மையாயிருக்குமே. 

௬௰ அன்றியும்‌ உன்‌ வலதுகை 
உன்னைக்‌ கெடுக்றெதற்கு ஏது 
வானால்‌, அதைத்‌ தறித்து எறிந்து 
போடு; உன்‌ சரீரம்‌ முழுமையும்‌ 
நரகத்திலேதள்ளப்படாதபடிக்கு, 
உன்‌ அவயவங்களில்‌ ஒன்று 
கெட்டப்போதிறதே உனக்கு ஈன்‌ 
மையாகிருக்குமே. 

௬௪ அல்லாமலும்‌ யாவனானா 
லும்‌ தன்‌ மனைவியைச்‌ தள்ளிவிட்‌ 
டால்‌, தள்ளுதற் ட்டை அவளுச்‌ 
குக்‌ கொடுச்கக்கட வனென்று 
சொல்லப்பட்டது. 


இ. பி, ௬௧. 
பை, அனைய 


1சங்‌. ௧௨, ௭, 


ஏசா. டட, ட, 


2 வாக்‌, ௨௫. ௮. 
லூக்‌, 0௨, ௭, 
a. 


3 டிமோ. ௫.௮. 
௨மோ.௨ம.௰௫. 

4 யோபு, ௩௧, ௪, 
வாக்‌, ௬, ௨௫. 
கமோ, ௬௪. ௨, 
௨. சாமு, 0௧.௨. 

5 மத்‌, 0௮.௮௬. 
மாற்‌, ௯. ௪௩- 
௪௭. 


* அல்லது இடற 


ல்‌ செய்தால்‌, 


6 மத்‌, 0௯, ௦௨... 


உரோ. ௮. ௦௩. 
க சொரி, ௯. 
௨௭, கொலோ. 
௧.௫. 

7 மோ, ௨௪. 
க. எரே,௩ ௧. 
மத்‌. ம்௯.௩. மி. 
மாற்‌.௰.௨. ம. 

8 மத்‌. 0௯. ௬. 
லூக்‌, 0௬. 0௮. 
உரோ. எ. ௧, 
க கொரி, ௭. 6, 
ம்க, 


9௨ மோ, ௨ம்‌. | 

௭.௬ மோம௯., | 
௪மோ.| 
௧0.௨.௫ மோ. | 


௰.. 


இ.௰க. 
10 இமோ, ௨௩, 
௨௬. 
11 மத்‌. ௨௬. ம௬. 
12 மத்‌, ௨௩௬. ௦௬, 
௰௮.௨௨. யாக்‌, 
இம்‌, 
13 ஏசா. ௬௬, ௧. 
14 சல்‌, ௪௮. ௨: 
௮௪.௬. | 
15 கொலோ. ௪. | 
சு. யாக்‌,டு. ௰௨, 
| 
16 ௨ மோ. ௨௧, | 
௨௪.௬ுமோ.௨௪. 
௨ம்‌. டு மோ, 
ம்௯, ௨௧. 


| 
| 
| 


௩௨ அப்படியிருந்தும்‌ 8எவனா 
கிலும்‌ தன்‌ மனைவி வேசித்தனம்‌ 
இல்லாமலிருக்கையில்‌ அவளைத்‌ 
தள்ளிவிட்டால்‌, அவன்‌ அவளை 
விபசாரம்‌ செய்யப்பண்ணு றவ 
னாய்‌ இருப்பான்‌ என்றும்‌, எவனா 
னாலும்‌ தள்ளிவிடப்பட்ட வளை 
விவாகம்பண்ணினால்‌, விபசாரம்‌ 
செய்கிறவனாய்‌ இருப்பான்‌ என்‌ 
அம்‌ நான்‌ உங்களுக்குச்‌ சொல்‌ 
லேன்‌. 

௬௩ ரி அன்றியும்‌ பொய்‌ 
யாணை இடாதிருப்பாயாக என்‌ 
பதும்‌, 1உன்‌ ஆணைகளைச்‌ கர்த்‌ 
தருக்குச்‌ செலுத்துவாயாக என்‌ 
பதும்‌ பூர்வத்தாருக்கு உளைக்கப்‌ 
பட்டதென்று கேள்விப்பட்டிருக்‌ 
கிறீர்கள்‌. 

௬௪ அல்லாமலும்‌ நான்‌ உங்க 
ரூக்குச்சொல்லுநறெதாவது: 1ஏவ்‌ 
விதத்திலும்‌ சத்தியம்பண்ணக்கூ 
டாது; வானம்‌ 13தேவாசனமாய்‌ 
இருக்றைபடியால்‌ அதின்மேல்‌ சத்‌ 
தியம்பண்ணலாகாது; பூமி பரா 
பரனுடைய பாதபடியாய்‌ இருக்‌ 
கிறபடியால்‌ அதின்மேல்‌ சத்தி 
யம்பண்ணலாகாது. 

௬௫ எருசலேம்‌ !'4(பெரிய இரா 
சனுடைய ஈகரமாய்‌ இருக்றெபடி 
யால்‌ அதின்மேல்‌ சத்தியம்‌ பண்‌ 
ணலாகாது. 
| ௬௬ உன்‌ சிரசின்‌ ஒரே மயிரை 
[யும்‌ நீ வெண்மையும்‌ கறுப்பும்‌ 
ஆக்கத்தக்க இராணியில்லாதபடி 
' யால்‌அதின்மேல்‌ சத்தியம்பண்ண 
லாகாது. 

௬௭ 18உள்ளதை உள்ளதென்‌ 
அம்‌ இல்லதை இல்லதென்றும்‌ 
சொல்லக்கடலிீர்கள்‌;  இவைக 
ளுக்கு மேற்பட்டது திமையினால்‌ 





| உண்டாயிருக்கன்றது. 


௬௮ ரி கண்ணுக்குப்‌ பதிலா 
கக்‌ கண்ணையும்‌, பல்லுக்குப்‌ பதி 
லாகப்‌ பல்லையும்‌ (வாங்கவேண்டு 








மென்று) சொல்லப்பட்டதைக்‌ 
கேள்விப்பட்‌டிருக்நிறீர்கள்‌. 


௬௯ நான்‌ உங்களுக்குச்‌ சொல்‌ 





௨ 


லறெதாவது: 
டே எதிர்த்துகிற்கக்கூடாது; £ ஒரு 


வன்‌ உன்னுடைய வலது கன்‌ | ! வாச்‌. 


னத்தில்‌ அடித்தால்‌, மறு கன்னத்‌ 
தையும்‌ அவனுக்குத்‌ திருப்பிக்‌ 
காட்டு. 

௪௰ உன்னுடனே வழக்காடி, 
உன்னுடைய மேலங்கியை எடித்‌ 
அக்கொள்ளவேண்டுமென்று இ 
ருக்கிறவனுக்கு, உன்‌ வஸ்திரத்‌ 
தையும்‌ விட்டுவிடு. 

௪௧ ஓருவன்‌ உன்னை ஒரு 
காதவழி வரும்படியாகப்‌ பலவர்‌ 
தம்பண்ணினால்‌, அவனோடே இ 
ருகாசவழிமட்டும்‌ உடந்துபோ. 

௪௨ உன்னை வேண்டிக்கொள்‌ 
ளுகறவனுச்குசக்‌ கொடு; *உன்ணி 
டத்தில்‌ கடன்வாங்க விரும்புற 
வனுக்கு முகங்கோணாதிருப்பா 
யாக. 

௪௩ ௭ 5நீ பிறனில்‌ அன்பு 
வைத்து, உன்‌ சத்துருவைப்‌ ப 
கைக்கக்கடவாய்‌ என்று சொல்‌ 
லப்பட்டதைக்‌ கேள்விப்பட்டி 
ருக்கிறீர்கள்‌. 

௪௫ நான்‌ உங்களுக்குச்‌ சொல்‌ 
லுகிறது: பரமண்டலங்களில்‌ இ 
ருக்கெற உங்கள்‌ பிதா பொல்லா 
தவர்கள்மேலும்‌ நல்லவர்கள்மே 
லும்‌ தமது சூரியனை உதிக்கவும்‌, 
நீதியுள்ளவர்கள்மேலும்‌ அநீதியுள்‌ 
எவர்கள்மேலும்‌ மழையைப்பெய்‌ 
யவும்‌ பண்ணுகிறார்‌. 

௪௫ அப்படியே நீங்கள்‌ அவ 
ருக்குப்‌ புத்திரராயிருக்கும்படிக்‌ 
கு “உங்கள்‌ சத்துருக்களில்‌ அன்‌ 
புகூர்க்து, உங்களைச்‌ சபிக்றெவர்‌ 
களை ஆசீர்வதித்து, 9உங்களைப்‌ 
பகைக்றெவர்களுக்கு நன்மை 
செய்து, உங்களை நிந்திக்றெவர்க 
ரூக்காகவும்‌ உங்களைத்‌ அன்பப்ப 
டுத்துறெவர்களுக்காகவும்‌ செபம்‌ 
பண்ணுங்கள்‌. 

௪௬ அல்லாமலும்‌, 10உங்களில்‌ 
அன்பு கூருகறவர்கள்மேலேமாத்‌ 
திரம்‌ அன்பாயிருப்பிர்களானால்‌, 
உங்சளுக்கு என்னபலன்‌ வரும்‌? 





Ne அணைய 

உம. 
௨௨:௨௪.௨௯. 
லூக்‌, ௬, ௨௯, 
உரோ,0௨, 0௭, 
0௯. க கொரி. 
௬. ௭. க தெச, 
இ. 20, ௪ பே. 
௩,௯ 

2 ஏசா, டும்‌, ௬. 
பூலம்‌,க.௬ம்‌, 


3 மத்‌. ௨௭, ௬௨. 
மாற்‌, மடு, ௨௧, 


4டுமோ. மடு, 


௮, ம்‌. லூக்‌, ௬. 
௬௰,௩டு. 


ந ௬ மோ. 
௰௮. 
6டமேோ, ௨௬, 
௬. சங்‌, ௪௧. ம, 
7 லூக்‌. ௬, ௨௭, 
௬ட, உரோ. 
௦௨, ௦௪, ௨ம்‌. 
8 லூக்‌. ௨௩, ௩௪, 
அப்‌. எ, கம, 
ககொரி.௪,ம்‌௨, 
மக, க பே ௨, 
௨௬: ௧௯, 


௰௯. 


9 யோபு. உடு, 


௨. 

10 லூக்‌, ௬. ௬௨, 

11 எபே. டு, ௧, 

12 க மோ. 0௭.௧, 
௩ மோ.ம்க,௪௪, 
௰௯,௨. லுச்‌. ௬, 
௧௬, கோலொ, 
க. உது: ௪, 
ம்‌உ,யாக்‌. ௧.௪, 
ச பே, ௧. மட, 
௬, 

ப அல்லது நீதி 
யை, டூ மோ, 
௨௪. ம்௩, சற்‌, 
ஈம்‌௨.௯, தானி, 
௪.௨௭.உகொறி. 
௯.௯,ம்‌. 

ர அல்லத பிதா 
வால்‌, 

13 உரோ,௰௨.௮. 

ம அல்லது தா 
ரை ஊதாதே, 

14 லூக்‌, ௦௪, 0௪, 





மத்தேயு ௬ அதிகாரம்‌. ச 
யல்ல கல்‌ இ. பி. ௬௪. 


ஆயக்காரரும்‌ அப்படியே செய்கு 
ரூரீகள்‌ அல்லவோ? 

௪௪ உங்கள்‌ சகோதரரை மாத்தி 
ரம்‌ வாழ்த்திக்கொள்வீர்களானால்‌, 
அத பெரியசெய்கை ஆகுமா : 2 
அஞ்ஞானிகளும்‌ அப்படிச்‌ செய்‌ 
கிறார்கள்‌ அல்லவோ : 2 

௪௮ அகையால்‌ 1 பரமண்ட | 
லங்களில்‌ இருக்கிற உங்கள்‌ பிதா; 
பூரண சற்குணராயிருக்றெதுபோ 
ல, நீங்களும்‌ பூரணசற்குணராய்‌ 
இருக்கக்கடலிர்கள்‌. 


அதிகாரம்‌. 

௧. அப்பாலும்‌ இறிஸ்தி பருவதத்தில்‌ பிரசஜ்கம்பண்‌ 
ணி, தருமத்தையும்‌, டு, செபத்தையம்‌, 0௪, நம்‌ 
முடைய சகோதரர்களை மன்னிப்பதையும்‌, 0௬. 
உபவாசத்தையும்‌, ௰௯.. ஈம்முடைய பொக்இ 
ஷத்தைக்‌ கூட்டிவைக்கவேண்டி௰ இடத்தை 
யும்‌, ௨௪. பராபரனுக்கும்‌, லோகப்பொருளுக்‌ 
கும்‌ ஊழியம்‌ செய்வதையும்‌ குறித்துச்‌ சொல்வி, 
உடு. உலககாரியங்களுக்காசக்‌ கவலையுள்ளவர்க 
ளாயிராமல்‌, ௩௩, பராபரனுடைய இராச்சியத்‌ 
தைத்‌ தேடும்படிக்கு உபதேதித்தது, 

நீங்கள்‌ மனிதர்களாலே காணப்‌ 
படும்பொருட்டாய்‌ * உங்கள்‌ தரு 
மத்தை அவர்களுக்கு முன்பாகச்‌ 
செய்யாதபடிக்கு எச்சரிக்கை 
யாய்‌ இருங்கள்‌; செய்தால்‌ பர 
மண்டலங்களில்‌ இருக்கிற உங்‌ 
கள்‌ 1 பிதாவினிடத்திலே பலன்‌ 
பெறாதிருப்‌ பீர்கள்‌. 

௨ ஆகையால்‌ நீ தருமம்‌ செய்‌ 
கிறபொழுது, மனிதர்களால்‌ புக 
மப்படுவதற்குச்‌ செப ஆலயங்களி 
லும்‌ வீதிசளிலும்‌ செய்கிற வஞ்ச 
கரைப்போல, நீ உனக்குமுன்பா 
கத்‌ 1 தாரை யூதப்பண்ணக்கூடா 
அ; அவர்கள்‌ தங்கள்‌ பலனை 
அடைந்து திர்ந்ததென்று மெய்யா 
கவே உங்களுக்குச்‌ சொல்லுடி 
றேன்‌. 

௩ நீ தருமம்‌ செய்தறெபொழுது, 
உன தருமம்‌ அந்தரங்கமாய்‌ இ 
ருக்கும்படிக்கு, உன்‌ வலதுகை 
செய்கறதை உன்‌ இடதுகை அறி 
யாதிருக்கக்கடவது. i 

௪ அப்பொழுது 14அந்தரங்க 
மாயிருக்கிறதை நரோக்குறெ உன்‌ 











மத்தேயு ௬ அதிகாரம்‌. 





பிதா தாமே வெளியரங்கமாய்‌ ௨ |, பி. ௬௩௧. 


னக்குப்‌ பலன்‌ அளிப்பார்‌. 

டு 4 அன்றியும்‌ 8 செபம்பண்‌ 
ணுகறபொழுது; வஞ்சகரைப்‌ 
போல்‌ இருக்கக்கூடாது; அவர்‌ 
கள்‌ மனிதர்களால்‌ காணப்படும்ப 
டிக்கு, செப ஆலயங்களிலேயும்‌ 
வீதிகளின்‌ சந்திகளிலேயும்‌ நின்‌ 
றுகொண்டு செபம்பண்ண விரும்‌ 
புகிறார்கள்‌; அவர்கள்‌ தங்கள்‌ பல 
னை அடைந்து தீர்ந்ததென்று மெய்‌ 
யாகவே உங்களுக்குச்‌ சொல்லு 
கிறேன்‌. 

௬ நீ செபம்பண்ணுறெபொ 
முது, உன்‌ வீட்டின்‌ அறைக்குட்‌ 
பிரவேசித்து, அதின்‌ கதவைப்‌ 
பூட்டினபின்பு, அந்தரங்கத்தில்‌ 
இருக்கிற உன்‌ பிதாவை நோக்கிச்‌ 
செபம்பண்ணு ;அப்பொழுது ௮௬ 
தரங்கமாய்‌ இருக்கறதை நோக்கு 
இற உன்‌ பிதா வெளியரங்கமாய்‌ 
உனக்குப்‌ பலன்‌ அளிப்பார்‌. 

எ. அல்லாமலும்‌ செபம்பண்‌ 
ணுறெபொழுது, நீங்கள்‌ அஞ்ஞா 
னிகளைப்போல வீணாய்‌ வசனிக்‌ 
கக்‌ கூடாது; அவர்கள்‌ தாங்கள்‌ 
அதிகமாய்‌ வசனித்தால்‌ சேட்கப்‌ 
படுவோம்‌ என்று நினைக்கிறார்கள்‌. 

௮. அவர்களுக்கு  ஒப்பாய்ச்‌ 
செய்யாதிருங்கள்‌ ; நீங்கள்‌ உங்கள்‌ 
பிதாவை ரோக்‌ வேண்டிக்‌ 
கொள்ளும்‌ முன்னமே, அவர்‌ உங்‌ 
களுக்கு வேண்வெது இன்ன 
தென்று அறிந்திருக்கறாரே. 

௯ ஆகையால்‌ நீங்கள்‌ செபம்‌ 
பண்ணவேண்டுவது எப்ப்டியெ 
னில்‌: *பரமண்டலங்களில்‌ இருக்‌ 
இற எங்கள்‌ பிதாவே, உம்முடை 
ய காமம்‌ பரிசுத்தமாய்‌ வணங்கப்‌ 
படுவதாக. 

மி உம்முடைய இராச்சியம்‌ 
வருவதாக; “உம்முடைய சித்தம்‌ 
பரமண்ட லத்திலே செய்யப்படு 
போல, ₹பூமியிலேயும்‌ செய்‌ 
யப்படுவதாக. 

மிக 7இன்றைக்கு 2 எங்களுக்கு 











Kr 
1௨ இரா.௪.௬௩, 
2 பிர.டு.௨. 

3 கஇரா,௮.௨௬, 

௨௬. 


தூக்‌, ௨௨, ௪ம்‌, 
௫௬௧ கொரி,௰, 
மஈ, ௨ பே, ௨. 
௯,வெளி. ஈ, ம, 

10 யோவா, 6௭. 
மடு. 

11 கநாளா, ௨௯. 
மக, 

12 மாற்‌,ம்க.௨௫, 
௨௬. எபே, ௪. 
௩௨. கொலோ, 
௬.0௬, 

13 மத்‌, ௮, ஈடு, 
யாக்‌.௨.ம்௬. 


14 ஏசா. டு௮ஹி. 


15 ரூத்‌, ௬. ௩, 
தாணி,.௰.௩. 


16 வாச்‌, ௨௩. ௪, 
க$மோ.௬,ம௭. 
எபி. ம, ௫, 
யாக்‌.ட௫.க, 


“| லமையும்‌ மகிமையும்‌ 








வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்‌ 
குத்‌ தாரும்‌. 

௰௨ எங்கள்‌ கடனாளிகளுக்‌ 
கு நாங்கள்‌ மன்னிப்பதுபோல, 
தேவரீர்‌ எங்கள்‌ கடன்களை மன்‌ 
னித்தருளும்‌. 

௰௩ நாங்கள்‌ சோதனையில்‌ 
பிரவேசியாதபடி செய்து, 11தமை 


்‌' | யில்‌ நின்று எங்களை இரட்சித்துக்‌ 


கொள்ளும்‌. 11இராச்சியமும்‌ வல்‌ 
உமக்கே 
என்றென்றைக்கும்‌ உண்டாயி 


ருக்கின்றன; ஆமன்‌, என்பதே 


யாம. 


௰௪ 13மனிதர்கள்‌( உங்களுக்குச்‌) 
செய்த தப்பிதங்களை மன்னிப்பீர்‌ 
களானால்‌, உங்கள்‌ பரமபிதா உங்‌ 
களுக்கும்‌ மன்னிப்பார்‌. 

மடு 13மனிதர்கள்‌(உங்களுக்குச்‌) 
செய்த தப்பிதங்களை மன்னியாதி 


ரூப்பீர்களாகில்‌, உங்கள்‌ பிதா 
உங்கள்‌ தப்பிதங்களையும்‌ மன்னி 
யாதிருப்பார்‌. 


௬ ஏ 14மேலும்‌ நீங்கள்‌ உபவா 
சம்‌ பண்ணும்பொழுது,. வஞ்சக 
ரைப்போல முசவாடலாய்‌ இருக்‌ 
கக்கூடாது; அவர்கள்‌ உபவாசம்‌ 
பண்ணுறெது மனிதர்களால்‌ கா 
ணப்படும்பொருட்டாய்‌, தங்கள்‌ 
முகங்களை வாடப்பண்ணுகிறார்‌ 
கள்‌; அவர்கள்‌ தங்கள்‌ பலனை 
அடைந்து தீர்ந்ததென்று மெய்யா 
கவே உங்களுக்குச்‌ சொல்லுகி 
றேன்‌. 

ம நீ 5 உபவாசிக்கும்பொழுது, 
அந்த உபவாசம்‌ மணிதர்களுச்‌ 
குக்‌ காணப்படாமல்‌, அந்தரங்‌ 
கத்தில்‌ 'இருக்றெ உன்‌ பிதாவுக்‌ 
கே காணப்பமிம்படிக்கு ; உன்‌ சர 
சைச்‌ தயிலத்தால்‌ பூசி உன முகத்‌ 
தைக்‌ கழுவக்கடவாய்‌. 

0௮ அப்பொழுது அந்தரங்க 
மாய்‌ இருக்றெசை நோக்குக 
உன்‌ பிதா வெளியரங்கமாய்‌ உன 


க்குப்‌ பலன்‌ அளிப்பார்‌. 


௰௯ 4 !6பூமியிலே நீங்கள்‌ உங்‌ 
களுக்காகப்‌ பொச்கிஷங்களைக்‌ 











மக 


மத்தேயு ௬ ழ்‌ வன்க 





கூட்டிவையாதிறாங்கள்‌ ; 


டத்திலே பூச்சியும்‌ துருவும்‌ அவை 
களைக்‌ கெடுக்கும்‌; திருடரும்‌ கன்‌ 


னமிட்தெ திருவொர்கள்‌. 
௨௰ 1பரலோசத்திலே உங்க 
ளுக்காகப்‌ பொக்இஷெங்களைச்‌ | 


கூட்டிவையுங்கள்‌; அவ்விடத்தி 
லே பூச்சியாவது அருவாவது ௮ 
வைகளைக்‌ கெடுக்கறதுமில்லை, 
அங்கே திருடர்‌ 

திருகிறதுயில்லை. 

௨௧ உங்கள்‌ பொக்கிஷம்‌ எங்‌ 
கேயோ அங்கே உங்கள்‌ இருதய 
மும்‌ இருக்குமே. 

௨௨ 2கண்ணானது சரீரத்தின்‌ 
விளக்காய்‌ இருக்கின்றது; ஆகை 
யால்‌ உன்‌ கண்‌ சொஸ்தமாயிரும்‌ 
தால்‌, உன்‌ சரீரம்‌ முழுவதும்‌ வெ 
ளிச்சம்‌ அடைந்திருக்கும்‌. 

௨௩ உன்‌ கண்‌ வியாதியாயிருக்‌ 
தால்‌, உன்‌ சரீரம்‌ முழுவதும்‌ இரு 
ளடைகந்திருக்கும்‌; அப்படியிருக்‌ 
க, உன்னிலுள்ள வெளிச்சம்‌ இரு 
விற்கள்‌. இருளே மிகவும்‌ 
மிகுதியாய்‌ இருக்குமல்லவோ 2 

௨௪ 0 8ஒருவன்‌ இரண்டு ௪௪ 
மான்களுக்கு ஊழியம்‌ செய்ய 
மாட்டான்‌; என்னத்தினலெனில்‌, 

ஒருவனை அவன்‌ பகைத்து மத்‌ 
றவனைச்‌ சிகேடுப்பான்‌; அல்லது 
ஒருவனைப்‌ பற்றிக்கொண்டு மற்‌ 
றவனை அ௮சட்டைபண்ணுவான்‌; 
நீங்கள்‌ *பராபரனுக்கும்‌ உலகப்‌ 
பொருளுக்கும்‌ ஊழியம்‌ செய்ய 
மாட்டீர்கள்‌. 

௨௫ “ஆகையால்‌ உங்கள்‌ சீவ 
னுக்காக என்னத்தைப்‌ போசனம்‌ 
செய்வோம்‌, என்னத்தைப்‌ பானம்‌ 
வத்தில்‌ என்றும்‌ உங்கள்‌ 
சரீரத்துக்காக என்னத்தை உடுப்‌ 
போம்‌ என்றும்‌ கவலைப்படாதி : 
ருங்கள்‌ என்று நான்‌ உங்களுக்‌ | 





குச்‌ சொல்லுகிறேன்‌; ஆகாரத்திற்‌ | 
குச்‌ வனும்‌,உடைக்குச்‌ சரீரமும்‌ | 
அதிகமாய்‌ இருக்கெறதல்லவோ 2 | 
௨௬ “ஆகாயத்துப்பறவைகளை | 
ரோக்கிப்பாருங்கள்‌; அவைகள்‌ | 





கன்னமிட்டுத்‌ 


Ne எனவ? 


1 மத்‌. ம௯, ௨௧, 
லூக்‌, ௦௨. ௬௩, 
௬௪: ம. ௨௨. 
கதீமோ.௬.௦௯, 
கபே.க.டு, 


2 லூக்‌. மீக, ௬௪, 
௬௧. 


3 லூக்‌ ௰சு. யக, 


4கலா., க. ம்‌, 
க த$மோ.சு ௰௭, 
யாக்‌.௪.௪, 


5 சந்‌, ௫௫.௨௨. 
லூக்‌,௰௨. ௨௨, 


௨௬. பிலி. ௪. 


௬,க பே.டு ௭, 


6 யோபு ௩௯, ஈ. 


சற்‌. ௱௪௫௭. ௯. 


| லூக்‌, ௨, ௨௪. 


ம்‌. 
(7 இரா. ௩.௦௩. 
சங்‌. ௬௭. ௨. 


| மாற்‌.௰,௩௰. லூக்‌. 


௰௨.௩௧.௧$மோ. 
சி. NO A A ODA படர வந்திட பட பி 


அவ்வி | இ. பி. ௬௧. | விதைக்றெதும்‌ அறுக்கிறதும்‌ க 


எஞ்சியங்களில்‌ கூட்டிவைக்கி 
றதும்‌ . இல்லை; அவைகளுக்கும்‌ 
உங்கள்‌ பரமபிதா உணவைக்‌ 
கொடுக்கிறார்‌; அவைகளிலும்‌ நீஸ்‌ 
கள்‌ மேன்மையுள்ளவர்கள்‌ அல்‌ 
லவா? 

௨௭ அல்லாமலும்‌ உங்களில்‌ 
| ஒருவன்‌ கவ$லப்படுகிறதினாலே 


சன்‌ சரீர அளவுக்கு ஒரே முழத்‌ 


[தையும்‌ கூட்வொனா? (மாட்‌ 
டானே.) 


௨௮ பின்னும்‌ உடை களுக்காக 


| நீங்கள்‌ கவலைப்படுறெதென்ன ! 2 


வெளியிலே லீலியென்னும்‌ புஷ்‌ 
பங்கள்‌ வளருகற வசையை உற்‌ 
அப்பாருங்கள்‌; அவைகள்‌ வருந்‌ 
துகிறதுமில்லை, நாற்‌ றெதுமில்லை. 
௨௯ அப்படியிருந்தும்‌, மிகுந்த 
மகிமையுடைய சாலோமோனும்‌ 
அவைகளில்‌ ஒன்றைப்போலாதி 
லும்‌ (அழகாய்‌) உடுக்கவில்லையெ 
ன்று உங்களுக்குச்‌ சொல்லு 
றேன. 
| ௬௰ அப்படியிருக்க அற்ப விசு 
வாசிகளே, ஓ ஒரு காள்‌ வளருகிறது 





மாய்‌ மறுநாள்‌ அடுப்பில்‌ போடப்‌ 
படுகிற துமாயிருக்ற புல்லுக்குப்‌. 
பராபரன்‌ இவ்விதமாய்‌ உடுத்து 
விக்றெதால்‌, மிகவும்‌ அதிகமாய்‌ 
உங்களுக்கு உடுத்துவிப்பார்‌ அல்‌ 
லவோ?2 

௩௬௧ ஆகையால்‌ என்னத்தைப்‌ 
போசனம்‌ செய்வோம்‌ என்றும்‌, 
என்னத்தைப்‌ பானம்‌ பண்ணு 
வோம்‌ என்றும்‌,என்னத்தை உடுப்‌ 
போம்‌ என்றும்‌, நீங்கள்‌ கவலைப்‌ 
படாதிருங்கள்‌; அப்படிப்பட்ட 
வைகளையெல்லாம்‌ அஞ்ஞானி 
கள்‌ தேவொர்கள்‌- 

௬௨ உங்கள்‌ பரமபிதா இவை | 
கள்‌ எல்லாம்‌ உங்களுக்கு வேண்‌ 
டியவைகள்‌ என்று அறிந்திருக்க 
ரூரே. 

௬௩ முதலாவது பராபரனுடை | 
ய இராச்சியத்தையும்‌ அவருடை 
ய நீதியையும்‌ தேடுங்கள்‌; அப்‌ 











| க்க ௭ அதிகாரம்‌. ம 
பொழுது இவைகள்‌ எல்லாம்‌ உங்‌ இ. பி.௬க.| ௬ 4 *பரிசுத்தமானதை நீங்கள்‌ 
களுக்குக்‌ கூடச்கொடுக்கப்படும்‌. | அச | நாய்களுக்குக்‌ கொடுக்கக்கூடா 
| ௩௪ ஆகையால்‌ நாளைக்காகக்‌ த த, அ; அல்லாமலும்‌ உங்கள்‌ முத்துக்‌ 
சவலைப்படாதிருங்கள்‌; நாளைச்‌ | ௨,௧௪, 0, 0௩. சளைப்‌ பன்றிகளுக்குப்‌ போடக்‌ 
சசி நாளைக்குத்தானே கவலைகள்‌ | சசொர்‌, ௪.௩, | கூடாது; அப்படிச்‌ செய்தால்‌, 
உண்டாகும்‌; ஒல்வொருநாளைக்கு ஓ. யாக சக்கு அவைகள்‌ அந்த முத்துக்களைத்‌ 
அதினதினுடைய வருத்தம்‌ போ | 2மாற்‌, ௪, ௨௪. தங்கள்‌ கால்களால்‌ மிதித்து, பின்‌ 
துமே. ௮ ட்‌ த்‌ பு திரும்பிக்கொண்டு உங்களைப்‌ 


௭. அதிகாரம்‌. 


௪, இறிஸ்து, மற்றவர்களைக்‌ குற்றமாக நிருணயிப்ப 
தைக்‌ கண்டித்து, ௬. பரிசுத்தமானவைகளை நாய்க 
க்குப்‌ போடக்கூடாதென்று சொல்லி, ௭, செ 
பம்பண்ணவும்‌, ம, இடுக்கமானவாசல்‌ வழியா 

| கப்‌ பிரவே௫க்கவும்‌, மடு, கள்ளத்‌ இர்க்கதரிகெ 
|. ஞக்கு எச்சரிக்கையாயிறாக்கவும்‌, ௨௧, வார்த்தை 
யைக்‌ கேட்இறவர்களாகமாத்திரமல்ல, அதின்படி 
செய்‌இற வர்களாயிருச்சவும்‌, ௨௪. (அப்படிச்செய்‌ 
வது) சல்மலையின்மேல்‌ வீடு கட்டுவதபோல்‌ 
என்றும்‌, ௨௬. (அப்படிச்செய்யாமலிருப்பது) 
மணவின்மேல்‌ வீடு கட்வெதுபோல்‌ என்றும்‌ 
உபதேசித்து, பருவதத்தின்மேலே பண்ணின 
பிரசங்கத்தை முடித்தது. 


நீங்கள்‌ (மற்றவர்களை) எண்ணு 
வது எப்படியோ, அப்படி நீங்க 
றி எண்ணப்படுவீர்கள்‌. 

௨ அல்லாமலும்‌ நீங்கள்‌ அளக்‌ 
கற அளவின்படியே உங்களுக்‌ 
கும்‌ அஎப்பார்கள்‌. 

௬ ஆகையால்‌ நீங்கள்‌ (நியாய 
மின்றி ஒருவரையும்‌) குற்றவாளி 
கள்‌ என்று எண்ணாதிருங்கள்‌ ; 
எண்ணினால்‌ உங்களையும்‌ அப்ப 
டியே எண்ணுவார்கள்‌; மேலும்‌ 
நீ உன்‌ கண்ணில்‌ இருக்கிற உத்‌ 
திரத்தைப்பாராமல்‌, 
டைய கண்ணில்‌ இருக்கெ இரா 
யைப்‌ பார்ச்றெதென்ன? 

௪. உத்திரமே உன்‌ கண்ணில்‌ 
இருக்கையில்‌, நீ சகோதரனை 
கோசி, உன்‌ கண்ணில்‌ இருக்கெ 
சிரொயை நான்‌ எடுத்துப்போடுஇ 





றேன்‌ இடங்கொடு என்று நீசொல்‌ 
வதென்ன? 
௫ வஞ்சகனே, முதலாவது 


உன்‌ கண்ணில்‌ இருக்கிற உத்தி | 
பின்பு ௪ | 


ரத்தை எடுத்துப்போடு; 
காதரனுடைய கண்ணில்‌ இருக்‌ 


றெ சிராயை எடுத்துப்போட ஈன்‌ | 


| ரய்ப்‌ பார்ப்பாய்‌. 


அவ்வகை 


சகோதரனு | 


| 
| 





6 வாக்‌. ௮. 0௭. 


எரே. ௨௯.0௨, 
மக. 

7 லூக்‌, மக, ௦௧, 
௦௨,௦௧௩. 


9 தூக்‌, ௬, ௩௧, 


00௬ மோ. ம்௯. 
அம்‌ ௧-௮ 


மறு. மத்‌ 


சம்‌. உரோ.௰௩. 
௮.௯,ம்‌. கலா, 
டு.2௪.கதீமோ, 


க.டு. 











பீறும்‌. 
எ ரி வேண்டிக்கொள்ளுறெ 


"| எவனும்வாங்கக்கொள்ளுகிறான்‌; 
.| தேடுகிறவன்‌ சண்டடை இரான்‌; 


௮ தட்கிறவனுக்குத்‌ திறக்‌ 


'| கப்படும்‌; ஆகையால்‌ வேண்டிக்‌ 
.| கொள்ளுங்கள்‌, அப்பொழுது உங்‌ 
| களுக்குச்‌ கொடுக்கப்படும்‌; தே 
| பங்கள்‌, அப்பொழுது கண்டடை 
; வீர்கள்‌; தட்டுங்கள்‌, அப்பொழுது. 


உங்களுக்குத்‌ திறக்கப்படும்‌. 

௯ உங்களில்‌ எந்த மனிதனானா 
லும்‌ தன்னிடத்தில்‌ அப்பம்‌ கேட்‌ 
டுக்கொள்ளுநறெ தன்‌ மகனுக்குக்‌ 
கல்லைக்‌ கொடுப்பானா? 

ம மீனை அவன்‌ கேட்டுக்கொண் 
டால்‌, அவனுக்குப்‌ பாம்பைக்‌ 
கொடுப்பானா? 

மக “ஆதலால்‌ பொல்லாதவர்‌ 
களாதிய நீங்கள்‌ உங்கள்‌ பிள்ளை 
சளூக்கு ஈல்ல ஈவுகளைச்செய்‌ 
யும்படி அறிந்திருக்க, பரமண்ட 
லங்களில்‌ இருக்கிற உங்கள்‌ பிதா 
தம்மை வேண்டிச்கொள்ளுறெ 
வர்களுக்கு மிகவும்‌ அதிகமாய்‌ 
நன்மைகளைக்‌ கொடாமல்‌ இருப்‌ 
பாரா? 

௰௨ அன்றியும்‌ மனிதர்கள்‌ 
உங்களுக்குச்‌ செய்யும்படி. நீங்‌ 
கள்‌ விரும்புகதிறவைகள்‌ எவைக 
ளோ அவைகளை நீங்களும்‌ அவர்‌ 
களுக்குச்‌ செய்யுங்கள்‌; 10இதுவே 





நியாயப்பிரமாணமும்‌ தர்க்கதரி 
சனங்களுமாம்‌. 
௦௩ ஏ கேட்டுச்குக்‌ கொண்டு 


' போடுத வாசல்‌ விரிவாயும்‌ வழி 


விசாலமாயும்‌ இருக்கின்றது; ௮ 
தின்‌ வழியாய்ப்‌ பிரவேடிக்றெ 


வர்கள்‌ அநேகர்‌, 








௬ 





௪ வேனுக்குக்‌ கொண்டுபோ 
இற வாசல்‌ *மிகவும்‌ இடுக்கமாயும்‌ 

வழி ரெருக்கமாயும்‌ இருக்கின்‌ 
றது; த்துக்கு அதைக்‌ கண்‌ 
டடைரொகள்‌; 1ஆகலால நீங்‌ 
கள்‌ இடுக்கமான வரசல்வழி 
யாய்ப்‌ பிரவேசியுங்கள்‌. 

மடு 4 2மேலும்‌ ஆட்டைப்‌ 
போல உருவும்‌, மீறுகிற 8ஒனாய்க 
ளைப்போல மனதும்‌ உடையவர்‌ 
களாய்‌ உங்களிடத்திற்கு வருகிற 
“கள்ளத்‌ தீர்க்கதரிசிகளுக்கு நீங்‌ 
கள்‌ இடங்கொடாமல்‌ எச்சரிக்‌ 
கையாய்‌ இருங்கள்‌. 

மச்‌ அவர்களுடைய கனிகளி 
னாலே அவர்களை அறிவீர்கள்‌; 
5முட்செடிகளில்‌ திராட்சப்‌ பழங்‌ 
களையும்‌, ₹முட்பூண்டுகளில்‌ அத்‌ 
இப்‌ பழங்களையும்‌ பறிக்கிறார்க 
ளா? 

௰௪ அப்படியே 7ஈல்லமரங்கள்‌ 
எல்லாம்‌ ஈல்லகனிகளைக்‌ கொ 
டுக்கும்‌, கெட்டமரம்‌ பொல்லாத 
கனிகளைச்‌ கொடுக்கும்‌. 

௰௮ நல்லமரம்‌ பொல்லாதகனி 
களையும்‌, கெட்டமரம்‌ நல்லகணி 
களையும்‌ கொடுக்கமாட்டது. 

மக ல்ல கனிகளைக்‌ கொ 
டாத மரங்களெல்லாம்‌ வெட்டப்‌ 
பட்டு அக்னியிலே' போடப்‌ 
படும்‌. 

உ௰ அதலால்‌ அவர்களுடைய 
கனிகளினாலே அவர்களை அறிவீர்‌ 
கள்‌. 

௨௧ 4 என்னைக்‌ கர்த்தாவே 
கர்ச்சாவே என்று சொல்லுஇற 
எவனும்‌ பரலோக இராச்சியத்தில்‌ 
பிரவேசிப்பதில்லை; பரமண்ட 
லங்களிலே இருக்கற என்‌ பிதா 
வினுடைய சித்தத்தின்படி செய்‌ 
கறவனே அதில்‌  பிரவேசிப்‌ 
பான்‌. 

௨௨ அந்நாளிலே அநேகர்‌ என்‌ 
னை கோச, ஆ கர்த்தாவே கர்த்தா 
வே, உமது நாமத்தினாலே 10நாங்‌ 
கள்‌ இர்ச்சகரிசனம்‌ உரைத்தோம்‌ 


அல்லவோ? உமது நாமத்தினாலே 








இ. பி. ௬௧. 
பணய சனையா 


* அல்லது எவ்வ 
எவாய்‌, 


1 லூக்‌. ௩. ௨௪, 


9 மீகா. ௩. ட. 
௨தீமோ.க.௫. 

3 ௮ப்‌.௨௰. ௨௯, 
௬ம்‌. 


4$4டுமோ.௰ஈ, ௩. 
எரே. ௨௬.0௬. 
மத்‌.௨௪.௪, ௫, 
ம்க, ௨௪. மாற்‌. 
௦ஈ,௨௨.உரோ. 
௬.௦௮. எபே. 
டு, ௬. கொ 
லோ. ௨. ௮. 
உபே.௨.௪:௨. 
௩,கயோ.௪.௧. 

5 ௨௰, வச; 0௨. 
௩௬, 

6 லூக்‌. ௬. ௪௩, 
௪௪. 

7 எரே.ம்க.ம௰௯. 
மத்‌.ம்‌௨,௬௩, 

8. ம்‌. லூக்‌. ௩. 
௯.யோவர.மட௫ 


யாக்‌. க. ௨௨ 
10 ௪மோ. ௨௪, 
௪.லூக்‌,.௰௩,௨௭௪. 
யோவா. ம்க. 
டுக. க கொரி, 
மச ௨. 

11 மத்‌. ௨௫௨. 
லூக்‌, 0௬, உடு, 
௨௭.௨ தமோ. 
௨.0௯. 

12 சற்‌,௫.ட௫: ௬, 
௮.மத்‌.௨ட௫.௪க, 

13 லூக்‌.௬. ௪௭. 


14 யோவா. ௭. 
௪௬. 

15 மத்‌. 6௩, டு௪. 
மாற்‌. க. ௨௨: 
௬, ௨,லூக்‌. ௪. 
௧௨. 


| 





மத்தேயு ௮ அதிகாரம்‌. 


பிசாசுகளைத்‌ அரத்தினோம்‌ அல்ல 
வோ? உமது ஈாமத்தினாலே ௮ 
நேக அற்புதங்களைச்‌ செய்தோம்‌ 
அல்லவோ என்பார்கள்‌. 

௨௩ 11அப்பொழுது நான்‌ அவர்‌ 
களை கோக்க, கான்‌ ஒருக்காலும்‌ 
உங்களை அறியவில்லை, 12அக்இிர 
மக்காரரே, நீங்கள்‌ என்னை விட்‌ 
டுப்‌ போங்கள்‌ . என்று அவர்க 
ரூக்கு அறிவிப்பேன்‌. 

௨௪ 4 ஆகையால்‌ நான்‌ சொல்‌ 
விய வசனங்களைக்‌ கேட்டு,அவை 
களின்படி செய்கிறவன்‌ எவனோ, 
அவனைத்‌ தன்‌ வீட்டைக்‌ கல்மலை 
யின்மேல்‌ கட்டின புத்தியுள்ள 
மனிதனுக்கு ஒப்பிடுவேன்‌. 

௨௫ அந்த வீடு கல்மலையின்‌ 
மேல்‌ அஸ்திபாரம்‌ போட்டிருந்த 
படியால்‌, பெருமழைசொரிந்தும்‌, 
பெருவெள்ளம்‌ வந்தும்‌, காற்றுக்‌ 
கள்‌ அடித்து அந்த வீட்டின்மே 
லே மோதியும்‌, அது விழவில்லை. 

௨௬ நான்‌ சொல்லிய வசனங்‌ 
களைக்‌ கேட்டும்‌ அவைகளின்படி 
செய்யாதிருக்றெவன்‌ எவனோ, 


்‌ [அவன்‌ தன்‌ லீட்டை மணலின்‌ 
' மேல்‌ கட்டின புத்தியீனனுக்கு 
. |ஒப்பாயிருப்பான்‌. 


௨௭ பெருமழை சொரிந்து, 
பெருவெள்ளம்‌ வந்து, காற்றுக்க 
ரூம்‌ அடித்து, அந்த வீட்டின்மேல்‌ 
மோதியபொழுது, அது விழுந்து 

முழுவதும்‌ இடிந்துபோயிற்று ௭ 
ன்றார்‌, 

௨௮ பின்பு ஈடர்ததென்ன 
வெனில்‌, இயேசுவானவர்‌ இந்த 
க்்ன்ஸ்கல்சச்‌ சொல்லி முடித்த 
பொழுது, அவர்‌ வேதபாரகரைப்‌ 
போல்‌ அல்ல, 

௨௯ 14அதிகாரமுடையவரைப்‌ 
போலப்‌ போதித்தபடியினாலே, 
சனங்கள்‌ அவருடைய 1உபதே 
சத்தைக்‌ குறித்துப்‌ பிரமித்தார்கள்‌. 

௮. அதிகாரம்‌. 
௨, இறிஸ்து குஷ்டரோஇியைச்‌ சுத்தமாக்கி, டு, சேர்‌ 


வைக்காரனுடைய வேலைக்காரனையும்‌, ௦௪. பேது 
ருவினுடைய மாமியையும்‌, ம௬, மற்ற அரேகம்‌ 











பிணியாளிகளையும்‌ குணமாக்‌இ, ௦௮. தம்மைப்‌ 
பின்செல்லவேண்டிய விதத்தைக்‌ காண்பித்து, 
௨௩, கடலிலே கொந்தளிப்பை அமர்த்தி, ௨௮. 
பிசாசுபிடித்த இரண்டுபேர்களை விட்டுப்‌ பிசா 
சுகளைத்‌ துரத்தி, ௩௧. அவைகள்‌ பன்றிகளுக்‌ 
குட்போக உத்தரம்‌ கொடுத்தது. 

அவர்‌ மலையிலிருந்து இறங்க 

வந்தபொழுது, திரளான சனங்கள்‌ 

அவரைப்‌ பின்தொடர்க்தார்கள்‌. 


௨ 1அப்பொழுது ஒரு குஷ்ட 


விழுந்து வணங்கி, ஆண்டவரே 


ரான்‌. 

௩ இயேசுவானவர்‌ தமது கை 
யை நீட்டி அவனைத்‌ தொட்டு, ௪ 
னக்குச்‌ சித்தம்‌ உண்டு, சுத்தமாகு 
என்றார்‌; உடனே குஷ்டரோகம்‌ 
நீங்க, அவன்‌ சத்தமானான்‌. 

௪ அல்லாமலும்‌ இயேசுவான 
வர்‌ அவனை நோக்கி, 26 இதை 
ஒருவனுக்கும்‌ சொல்லாமவிருக்க 
நினை; அவர்களுக்குச்‌ சாட்சியா 
கும்படிக்கு, நீ போய்‌ ஆசாரிய 
னுக்கு உன்னைக்‌ காண்பித்து, மோ 
சே கட்டளையிட்ட காணிக்கை 
யைச்‌ செலுத்து என்றார்‌. 

௫ 4 *இயேசுவானவர்‌ கப்பர்‌ 
நாகூம்‌ பட்டணத்தில்‌ பிரவேசித்‌ 
தபின்பு, அறுபேருக்குச்‌ சேர்வை 
கீசாரன்‌ ஒருவன்‌ அவரிடத்தில்‌ 
வந்து அவரை நோக்கி, 

[சு ஆண்டவரே, என்‌ வேலைக்‌ 
[காரன்‌ திமிர்வாத முள்ளவனாய்‌ 
[வீட்டிலே டெர்து, மிகவும்‌ உபா 
[திப்படுகிறான்‌ என்று வேண்டிக்‌ 
கொண்டான்‌. 

"ஏ அவனுடனே இயேசுவான 
|வர்‌, கான்‌ வந்து அவனைக்‌ குண 
[மாக்குவேன்‌ என்றார்‌. 

| ௮ அதற்கு அந்தச்‌ சேர்வைக்கா 
[ரன்‌ சொன்னது: ஆண்டவரே, 
மீர்‌ என்‌ வீட்கெகுள்‌ பிரவேசிப்‌ 
பதற்கு கான்‌ பாத்திரன்‌ அல்ல. 
1௯ அல்லாமலும்‌ கான்‌ அதிகா 
| ரத்துக்குக்‌ சழ்ப்பட்டவனாயிருர்‌ 
[தம்‌, எனக்குட்பட்டிருக்கிற சே 


3 





மத்தேயு ௮ 


ரோக வந்து அவருக்கு முன்பாக | 


உமக்குச்‌ சித்தமானால்‌, என்னைச்‌ | 
சுத்தமாக்க உம்மால்‌ ஆகும்‌ என்‌ | 


Ne சான்‌ 


1 மாற்‌, ௧. ௪ம்‌, 
லூக்‌.டு,0௨ மி. 
2 மத்‌ . ௯, ரம்‌. 
மாற்‌. டு, ௪௩௬, 
3 ௧ மோம்‌௪.க, 


4 லூக்‌ ௭.௧. 

5 லூக்‌,ம்டு, ம௯, 
௨௧. 

(6 சங்‌. ஈ௪. ௨ம்‌, 

[7 கமோ, 0௨.௬, 
ஏசா, ௨.௨, க: | 
௦௪. ம மல்‌இ, 
க,ம்க, லூக்‌, யர, 
௨௯. அப்‌, ம்‌, 
௪ட; மக, மறு: 
௰௪,௨௪. உரோ, 
மட. ௯. மி. 
எபே.க.௬, 

8 மத்‌, ௨௧, ௪௩, 


9 மர, 
௨௨. 


௪௨, ல: 
ம்க்‌: ௨௪, 
டுக: உடு, ஈம்‌. 
லூக்‌, மக: ௨௮. 
௨பே, ௨, ௰எ, 
யூதா.0௩. 


10 சாற்‌, க. ௨௬. 
௬௦, ௬௧. லூக்‌, 
௪௬௮,௧௯, 





11 மாற்‌, ௧, கம்‌. 
௬௧, லூக்‌, ௪, 
௬௯. க கொரி, 


௯.டு, 


1மாற்‌.௧க.,௩௨., 
தூக்‌,௪.௪ம்‌, ௪௧, 


13 ஏசா, ௫௩௧,௪௫. 
கபே,௨,௨௪, 


௮ அதிசாரம்‌. 
இ. பி. ௬௧. | வகரில்‌ ஒருவனை, போவென்னப்‌ 








மஎ 





போகிறான்‌; மற்றொருவனை, வா 
வென்ன வருகிறான்‌; எனக்கு 
அடிமையானவனை, இதைச்செய்‌ 
யென்னச்செய்௫ரொான்‌;அகையால்‌ 
நீர்‌ ஒருவார்ச்தைமாத்திரம்‌ சொன்‌ 
னால்‌, என்‌ வேலைக்காரன்‌ சொஸ்‌ 
தம்‌ அடைவான்‌ என்றான்‌. 

௰ இயேசுவானவர்‌ அதைச்‌ கே 
ட்டு ஆச்சரியப்பட்டு, தமக்குப்‌ 
பின்செல்லுநெவர்களை ரோகி, 


இஸ்‌ரவேலருக்குள்ளும்‌ நான்‌ இப்‌ 


படிப்பட்ட விசுவாசத்தைக்‌ கா 
ணவில்லை என்று மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 
மிக பின்னும்‌ சான்‌ உங்களுக்‌ 
[குச்‌ சொல்லுநிெறசாவது: அரே 
கம்பேர்‌ கிழக்கிலும்‌ மேற்திலுமி 
ருந்து வந்து. பரலோச இராச்‌ி | 
யத்திலே ஆபிரகாம்‌ ஈசாக்கு யாக்‌ 
கோபு என்பவர்களுடனே கூடப்‌ 
பந்தியில்‌ இருப்பார்கள்‌. 

௰௨ “இராச்சியத்தின்‌ பிள்ளைகள்‌ 
காரிருளிலே புறம்பாகச்‌ தள்ளப்‌ 
படுவார்கள்‌; அங்கே அழுகை 
யும்‌ பற்கடிப்பும்‌ உண்டாயிருக்‌ 
கும்‌ என்று சொன்ன பின்பு, 
ம௩ அவர்‌ அந்தத்‌ தலைவனை 
ரோக்கி, நீ போகலாம்‌, உன்‌ விசு 
வாசத்தின்படி உனக்கு ஆகக்கட 
வதென்றார்‌; அந்சாழிகையிலே ௮ 
வனுடைய வேலைக்காரன்‌ சொஸ்‌ 
தம்‌ அடைந்தான்‌. 

ம௪ ஏ 10இயேசுவானவர்‌ பேது 
ருவின்‌ வீட்டிலே வந்து, அவனு 
டைய மாமி சுரமாய்ச்‌ இடக்கிற 
தைக்கண்டு, 

மடு 1 அவள்‌ கையைத்‌ தொட்‌ 
டார்‌; உடனே சுரம்‌ அவளைவிட்டு 
நீங்கிற்று; அவள்‌ எழுந்திருந்து, ௮ 
வர்களுக்கு ஊழியம்‌ செய்தாள்‌. 
மச 4 12அஸ்தமனமானபொழு 
அ, பிசாசு பிடித்திருந்த அநேக 
ரை அவரிடத்திற்குக்‌ கொண்டு 
வந்தார்கள்‌; 13௮வர்‌ நமத பெல 
ஈனங்களை ஏற்றுக்கொண்டு, ஈம்‌ 
முடைய ரோய்களைச்‌ சுமந்தார்‌ 





0௮ 





சொன்னது நிறைவேறும்படிக்கு, 

௰எ அவர்‌ அந்த ஆவிகளை ஒரு 
வார்த்சையினாலே துரத்தி. பிணி 
யாளிகள்‌ எல்லாரையும்‌ குணமாச்‌ 
தினார்‌. 

௰௮ ஏ பின்பு இயேசுவானவர்‌ 
அநேக சனங்கள்‌ தம்மைச்‌ சூழ்ந்‌ 
திருக்கக்‌ கண்டு, அச்கரைக்குப்‌ 
போகச்‌ கட்டளையிட்டார்‌. 

௰க !அப்பொழுது வேதபாரகன்‌ 
ஒருவன்‌ வந்து அவரை கோக. 
போதகரே, நீர்‌ எங்கே போனாலும்‌ 
உம்மைப்‌ பின்பற்றுவேன்‌ என்‌ 
ரான்‌. 

௨௰ அவனுடனே  இயேசுவா 
னவர்‌ சொன்னது: ஈரிகளுக்குக்‌ 
குழிகளும்‌ ஆகாயத்துப்‌ பறவைக 
ளுக்குக்‌ கூடுகளும்‌ உண்டு; மனித 
னுடைய குமாரனே, தலை சாய்ச்‌ 
இறதற்கு இடம்‌ இல்லாதவனாய்‌ 
“| இருக்கிறான்‌ என்றார்‌. 


ணன அனான்‌ 


டது. 


௨௧ “பின்னும்‌ அவருடைய £|2 லுக்‌, ௯,௦. 


ஷர்களில்‌ ஒருவன்‌ அவரை நோ 
க்‌, ஆண்டவரே, முன்பு நான்‌ 
போய்‌ என்‌ தகப்பனை அடக்கம்‌ 
பண்ணுவதற்கு உத்தரவு தாரும்‌ 
என்றான்‌. 


௨௨ 3அவனுடனே இயேசுவான | 3 லூக்‌. ௯, சும்‌. 
க இரா,ம௯.௨ம்‌, 


வர்‌ சொன்னது: மரித்தோர்‌ தங்க 
ளிடத்தில்‌ மரித்தவர்களை அடக்‌ 
கம்பண்ணட்டும்‌, நீ என்னைப்‌ பின்‌ 
பற்றி வா என்றார்‌. 

௨௩ 4 பின்பு அவர்‌ படவில்‌ | 
ஏறுறெபொழுது, வேர்கள்‌ அவர்‌ | 
பின்‌ சென்று ஏறிஞர்கள்‌. 





௨௪ அப்பொழுது படவு 4அ|4 மாற்‌.௪.கஎ.மி, 

லூக்‌.௮.௨௩. யி. 

லைகளினாலே மூடப்படத்தக்க| , விர்‌ 

தாய்க்‌ கடலிலே பெருங்காற்று | ௯, ௯: ௭௭, 
உண்டாயிற்று; அவரோ கித்இி| ௨௯, 

டி ணி ச 6 மாற்‌.௫,க, மி. 

வைாபண ஹா. லூக்‌,௮ ௨௧௬.மி. 


௨டு அப்பொழுது அவருடைய 
சீஷர்கள்‌ வர்து அவரை எழுப்பி, 
ஆண்ட வரே, எங்களை இரட்சிக்க 
வேண்டும்‌, கெட்டுப்போகிறே 
மே என்றார்கள்‌. 

௨௬ அவர்களை அவர்‌ சோக்‌, 





1 தூக்‌, ௯. ௫௭, 








மத்தேயு ௮ அதிகாசம்‌. 


என்று தீர்ச்கசரிசியாகிய ஏசாயா। இ. பி. ௬௧. 





ஆ அற்ப விசுவாசிகளே, ஏன்‌ 
பயப்படுகிறீர்கள்‌ என்றுசொல்லி, 
எழுந்து காற்றுக்களையும்‌ கடஃலை 
யும்‌ அதட்டினார்‌; உடனே மிகுந்த 
அமைதல்‌ உண்டாயிற்று. 

௨௭ அவர்கள்‌ மிகவும்‌ ஆச்சரி 
யப்பட்ட, காற்றுக்களும்‌ கடலும்‌ 
இல்ரல கீழ்ப்படியத்தச்கதாக 
இவர்‌ எப்படிப்பட்ட வரோ என்று 
சொன்னார்கள்‌. 

௨௮ பின்பு அவர்‌ அக்கரை 
யிலே கெர்கேசேனர்‌ தேசத்திலே. 
சேர்ந்தார்‌; அவ்வழியாய்‌ மற்றொ 
ருவரும்‌ நடவாமல்‌ இருக்கத்தக்‌ 
கதாக மிகுந்த துஷ்டராய்‌, பிசாச 
பிடித்த மனிதர்கள்‌ இரண்டு பேர்‌ | 
பிரேதக்‌ கல்லறைகளிவிருக்து | 
புறப்பட்டு அவருக்கு எதிராக 
வந்து, 

௨௯ ஆ இயேசுவே, பராபரனு 
டைய குமாரனே, எங்களுக்கும்‌ 
உமக்கும்‌ என்ன? காலம்‌ வருமுன்‌ 
னமே எங்களை வேதனைப்படுத்‌ 
தும்படிக்கு . இங்கே வந்தீரோ 


என்று கூப்பிட்டார்கள்‌. 








௬௰ அல்லாமலும்‌ அவர்களுக்‌ | 
குச்‌ சற்றே தூரமாய்‌ அநேகம்‌ பன்‌ | 
றிகள்‌ கூட்டமாய்‌ மேய்ந்துகொ 
ண்டிருந்தன. 

௬௧ அப்பொழுது பிசாசுகள்‌, | 
நீர்‌ எங்களைத்‌ அரத்துவீரானாவ்‌, | 
நாங்கள்‌ அந்தப்‌ பன்றிக்கூட்டத்‌ 
தில்‌ பிரவேசிக்கும்படிச்கு உத்‌ 
தரவுகொடும்‌ என்று அவரை வே 
ண்டிக்கொண்டார்கள்‌. 

௬௨ போங்கள்‌ என்று அவர்க 
ரூக்குச்‌ சொன்னார்‌; உடனே 
அவர்கள்‌ புறப்பட்டுப்‌ பன்றிக்‌ 
கூட்டத்தில்‌ பிரவேடத்தார்கள்‌; 
அப்பொழுது பன்றிகள்‌ எல்லாம்‌ 
உயர்ந்த மேட்டிலிருந்து கடலில்‌ 
பாய்ந்து, சலத்திலே மாண்டு 
போயின. 

௩௩ அவைகளை மேய்த்தவர்க 
ளோ ஓடிப்‌ பட்டணத்தில்‌ சென்‌ 
௮, எல்லாவற்றைம்‌, யுபிசாசு பிடி 





i மது தேயு ௯ அதிகாரம்‌. 


௯ 





த்திருந்தவர்களுடைய சங்கதியை 
யும்‌ அறிவித்தார்கள்‌. 
௬௪௫ அப்பொழுது பட்டணத்‌ 


தார்‌ எல்லாரும்‌ இயேசுவுக்கு எதி| ௨. 6௮. லூக்‌, 
.' ௮ அதைக்‌ கண்ட சனங்கள்‌ ஆச்‌ 


அழைத்து, ம ஆயக்காரரோடும்‌ பாவிகளோடும்‌ 
புசித்து, ௨௪, தம்முடைய சீஷர்கள்‌ உபவாசம்‌ 
பண்ணாதசைக்குறித்து நியாயம்‌ சொல்லி, ௨௰. 
பெரும்பாடுள்ள ஒரு ஸ்‌திரியை ஆரோக்கியமாக்கி, 


ராகப்‌ புறப்பட்டு அவனைக்‌ கண்‌ | 6.௮. அப்‌.0௬ு 
ந ம்‌ ப 

டு, தங்கள்‌ எல்லைகளை விட்பெ ல 

போகும்படிக்கு அவரை வேண்‌ |; மாற்‌. ௨. ௧ 

டிச்கொண்டார்கள்‌. லூக்‌, இ, 0௮ 
ம்‌ 4 மத்து ம, 

௯. அதிகாரம்‌. 5 சம்‌ சகர உ 

௨. இறிஸ்து இமிர்வாதக்காரன்‌ ஒருவனைச்‌ சொஸ்த க சகி ழ்‌! 

மாக்‌இ, ௬. ஆயத்துறையில்‌ இருந்த மத்தேயுவை வல்‌ து 

௬,௮: ௬, ௪௭ 





௨௬. யலீருவினுடைய மகளை மரணத்தினின்று தூக்‌; ட்‌ டு, 
எழுப்பி, ௨௭. இரண்டு குருடருக்குப்‌ பார்வை 
கொத்த, ௨௮. பிசாசுபிடித்த ஒரு ஊமையனைக்‌ 
குணமாக்க, ௩௪ கும்புகள்மேல்‌ மனதரு இனத. 
“அப்பொழுது அவர்‌ படவில்‌ |; மாற்‌, ௨.௦6. 
ஏறி, இக்கரைப்பட்டு, தமது பட்‌| தூக்‌, இ, ௨௬ 
| 


டணத்தில்‌ வந்தார்‌. 

௨ அங்கே படுக்கையின்மேல்‌ | 
இடந்த திமிர்வாதக்காரனை அவரி, 
டத்திற்குக்‌ கொண்டுவர்தார்கள்‌; ' 
*இயேசுவானவர்‌ அவர்களுடைய | 
விசுவாசச்தைக்‌ கண்டு, திமிர்வா | 
தக்காரனை நோக்கு, மகனே நட 
மாயிரு, உன்‌ ங்கம்கள்‌ மன்னிக்‌ 8 மத்‌ ௦௪, ௦௯ 
கப்பட்டன என்றார்‌. ட ன்ன 

. ‘ லூக்‌, மடு, ௨. 

௩ அங்கே இருந்த வேதபாரக| மை. ௨. ௦௦ 
ரில்‌ சிலர்‌, இவன்‌ தேவதாஷணம்‌ 
' சொல்லுகிறான்‌ என்று எண்ணிக்‌ 
| ப 
௪ இயேசுவானவர்‌ அவர்களு 
டைய நினைவுகளை அறிந்து, நீல்‌ 





கள்‌ உங்கள்‌ இருதயங்களில்‌ பொ | 10 சே. ௯. ௬. 
ல்லாங்கானவைகளை  நினைக்இறெ | பீசா. க, ௭, 
ச 2 ௮. மத்‌. 2௨. ௭, 
தென்ன: 
௫ உன்‌ பாவங்கள்‌ மன்னிக்‌ 
சப்பட்டன என்று சொல்லுக 11௪ இமோ. ௧, 
அதோ, எழுக்திருந்து நடவென்று| ௦9. 


| சொல்லுறெதோ, ஏது எளிது? 
௬ மணிசனுடைய குமாரன்‌ பூ 
 மியில்‌ பாவங்களை மன்னிக்றெ 
| பதை நீங்கள்‌ அறியும்படிக்கு, | 2௮-௧. 
அவர்‌ இமிர்வாசக்காரனைகோக்‌இ, 
நீ எழுந்திருந்து உன்‌ படுக்கையை 


இ. பி. ௬௧. 


.படிப்பட்ட ப ்ில்யாச்ைல்‌ கொ 
- டுத்த பராபானைப்‌ புகழ்ந்தார்கள்‌. 
1 விட௨ம்விட்டுப்‌ புறப்பட்டுப்போ 
கையில்‌, ஆயத்துறையில்‌ உளுக்‌ 
: | காந்திருந்த ஒரு மனிதனைக்‌ கண்‌ 


"பேர்‌; 


19 மாற்‌, ௨௰௮. 
ற்கு அதிசாரமூடையவன்‌ என்‌| லூச்‌. ட. ௧௧: 


எடுத்துக்கொண்டு உன்‌ வீட்டுக்‌ 
குப்‌ போ என்றார்‌. 

எ உடனே அவன்‌ எழுந்து 
தன்‌ வீட்டுக்குப்‌ போனான்‌. 


சரியப்பட்டு, 


மனிசருக்கு இப்‌ 


௯ 4 $இயேசுவானவர்‌ அவ்‌ 


டார்‌; அவனுக்கு மத்தேயு என்று 
அவனை அவர்‌ நோக்கி, 
என்னைப்‌ பின்பற்றிவா என்றார்‌; 
அவன்‌ எழுந்திருந்து அவர்‌ பின்‌ 
சென்றான்‌. 

௰ ஏ பின்பு அவர்‌ வீட்டிலே 
[போசனபர்தி இருக்கையில்‌, ௮ 
'கேகம்‌ ஆயக்காரரும்‌ பாவிகளும்‌ 
வக்கு, இயேசுவுடனேயும்‌ அவரு 
டைய சீஷர்களுடனேயும்‌ கூடப்‌ 
பந்தியிருந்தார்கள்‌. 

மக பரிசேயர்‌ அதைக்‌ சண்டு 
அவருடைய சீஷர்களை சோக, 
| என்னத்தினாலே உங்கள்‌ போசன்‌ 





ec 


|8ஆயக்காரரோடும்‌ பாவிகளோ 
டும்‌ போசனம்பண்ணுகிறார்‌ என்‌ 
றார்கள்‌. 


௰௨ இயேசுவானவர்‌ அதைக்‌ 
கேட்டு அவர்களை கோக்க, சொஸ்‌ 
| தமுள்ளவர்களுக்கு வயித்தியன்‌ 
| வியாதியுள்ள 
| வர்களுக்கே அவன்‌ வேண்டும்‌. 
௰௩ மேலும்‌, பலியிலும்‌ இரக்‌ 
கத்தை விரும்புகிறேன்‌ என்கிற 
(வாக்கியத்தின்‌ கருத்தை) நீங்கள்‌ |' 
போய்ப்‌ படிச்துக்கொள்ளுங்கள்‌ ; 
அந்தப்படி நான்‌ நீதிமான்களை 
அல்ல, பாவிகளையே மனர்திருப்‌ 
புதற்கு அழைக்கவர்சேன்‌ என்‌ 





ர்‌. க 
(ரல்‌ ஏ 12 அந்நேரத்திலே யோவா 
னுடைய சீஷர்கள்‌ அவரிடத்தில்‌ |" 
வந்து, ஈாங்களும்‌ பரிசேயரும்‌ 
அநேகந்தரம்‌ உபவாசம்பண்ணி 


வருகிறோம்‌; உம்முடைய சஷர்‌ 





| ௨௰ 





மத்‌ தேயு ௯ அதிகாரம்‌. 


களோ உபவாசம்பண்ணாமல்‌ இ இ. பி. ௩௧. | திலே எண்ணி, அவருக்குப்‌ பின்‌ 


ருக்கிறார்கள்‌, அதேன்‌ என்றார்‌ 
கள்‌: 
மடு இயேசுவானவர்‌ அவர்க 
ளுக்குச்‌ சொன்னது: 1கலியா 
ணத்துக்கு வந்த மனிதர்கள்‌ மண 
வாளன்‌ தங்களோடு இருக்கை | 
யில்‌ அயரப்படுவார்களா? மண 
வாளன்‌ அவர்களைவிட்டு நீக்கப்‌ | 
படும்‌ காலம்வரும்‌; 2அப்பொ| 
ழுது அவர்கள்‌ உபவாசம்‌ பண்‌ 
ணுவார்கள்‌. 
ம௬ ஒருவனும்‌ கோடித்‌ துண்‌ 
டைப்‌ பழைய வஸ்திரச்தின்மேல்‌ 
போட்டு இணைக்கமாட்டான; 
இணைத்தால்‌ அதில்‌ இணைத்த 
துண்டு அவ்வஸ்திரத்தில்‌ எபெட்‌ 
டுப்போக அதிக பொத்தல்‌ உண்‌ 
டாகும்‌. 
௰எ மேலும்‌ தஇிராட்சப்பழங்க 
ளின்‌ புதிய' இரசத்தைப்‌ பழைய 
அருத்திசளில்‌ வார்க்கமாட்டார்‌ 
கள்‌; வார்த்தால்‌ அருத்திகள்‌ திழிந்‌ 
துபோகும்‌, இரசமும்‌ இர்திப்‌ 
போகும்‌, துருத்திகளும்‌ கெட்டுப்‌ 
போகும்‌; புதிய இரசத்தைப்புதிய 
அருத்திகளில்‌ வார்த்துவைத்தால்‌ 
அப்பொழுது இரண்டும்‌ பத்திரப்‌ 
பட்டிருக்கும்‌ என்றார்‌. 
௰௮ 43அவர்‌ இவைகளை அவர்‌ 
களோடே பேசுகையில்‌, தலைவன்‌ 
ஒருவன்‌ வந்து வணக்கமாய்‌ விழு 
ந்து அவரை கோக்க, இந்ரேரத்தி 
லே என்‌ மகள்‌ இறந்துபோனாள்‌ ; 
அவள்‌ உயிரடையும்படிக்கு நீர்‌ 
வந்து அவள்மேல்‌ உமது கையை 
வையும்‌, அப்பொழுது பிழைப்‌ 
பாள்‌ என்றான்‌. 
௰௯ இயேசுவானவர்‌ எழுந்த 
ருந்து, தம்முடைய ஷேர்களோ 
கூட அவன்‌ பின்னே போனார்‌. 
௨௰ ஏ *அவர்‌ போகையில்‌, பன்‌ 
னிரண்டு வருஷமாகப்‌ பெரும்‌ 
பாடுள்ள ஒரு ஸ்திரி வந்து, 
௨௪ இவருடைய வஸ்திரத்தைத்‌ 
தொட்ட மாத்திரமே சொஸ்தம்‌ ௮ 
டையலாம்‌ என்று தன்‌ உள்ளத்‌ 











வவட எனவவ! 


1 யோவா. 
௨௬. 


2 அப்‌. ம்க, ௨, 
௬: ௦௪, ௨௩. 


க கொரி. எ.டு. 


3 மாற்‌. டு, ௨௨. 
மி. லூக்‌. ௮: 
௪௧.ம. 

4 மாற்‌.ட௫. உடு, 
தூக்‌.௮.௪௩, 

5 லூக்‌. ௪. டும்‌: 
௮. ௪௮: 6௭. 
ம்௯: 0௮. ௪௨. 

6 மாற்‌, ௫, ௧௮. 
லூக்‌. ௮. டுக 

7 ௨ நரளா.ரடு, 
௨ட. 

அப்‌. ௨ம்‌, 6. 


ப்‌ அல்லத இதை 
க்குறித்த£ர்த்தி. 


9 மத்‌,௰டு. ௨௨: 
உம்‌, ௬ம்‌, ௬௧, 
மாற்‌.ம.௪௭,௪௮. 
லூக்‌, ம௮. ௧௮, 
௬௯. 


10 மத்‌ ௮.௪:௰௨. 
௦௬: 6௭. ௯, 
லூக்‌,டு.௰௪. 





[னாலே போய்‌, அவருடைய வஸ்‌ 
| இரத்தின்‌ ஒரத்தைத்‌ தொட்டாள்‌. 

௨௨ அப்பொழுது இயேசுவா 
னவர்‌ திரும்பி அவளை நோக்கி, 


மகளே திடமாயிரு, உன்‌ விசு 
, வாசத்தினாலே. உனக்குச்‌ சுகம்‌ 
உண்டாயிற்று என்றார்‌; 
ரமே அந்த ஸ்திரி சொஸ்தம்‌ ௮ 


அந்றே 


டைந்தாள்‌. 

௨௩ பின்பு இயேசுவானவர்‌ 
அத்தலைவனுடைய வீட்டில்‌ சேர்‌ 
ந்து, தாரை ஊதுதிறவர்களையும்‌ 
இரைகிற சனங்களையும்‌ கண்டு, 

௨௪ அவர்களை நோக்கி, வெ 
ளியே போங்கள்‌, 3இர்தப்‌ பெண்‌ 
இறந்துபோகவில்லை, நித்திரை 
பண்ணுகிறாள்‌ என்றார்‌; அவர்கள்‌ 
௮வரைகோக்கி ஈகைத்தார்கள்‌. 

௨௫ சனங்கள்‌ வெளியே துரத்‌ 
தப்பட்ட பின்பு, அவர்‌ உள்ளே 
பிரவே சித்து, அந்தப்‌ பெண்ணின்‌ 
கையைப்‌ பிடித்தார்‌; உடனே 
அவள்‌ எழுக்திருந்தாள்‌. 

௨௬ அந்தச்‌ செய்கையினாலே 
* அவருடைய இரத்தி அத்தேசத்‌ 
தில்‌ எங்கும்‌ பிரபலமாயிற்று. 

௨௭ 4 இயேசுவானவர்‌ அவ்வி 
டம்‌ விட்டுப்‌ போகையில்‌, கு 
ருடர்‌ இருவர்‌ அவர்‌ பின்னே 
சென்று, ஆ தாவீதின்‌ குமாரனே, 
எங்களுக்கு இரங்கும்‌ என்று கூப்‌ 
பிட்டார்கள்‌. 

௨௮ அவர்‌ வீட்டிலே வந்த 
பின்பு அந்தக்‌ குருடர்‌ அவரிடத்‌ 
திற்கு வந்தார்கள்‌; இயேசுவான 
வர்‌ அவர்களை கோகு, இப்படிச்‌ 
செய்ய எனக்கு வல்லமை உண்‌ 
டென்று . விசுவாசிக்கிறீர்களோ 
என்றார்‌; ஆண்டவரே, விசுவா 
சிக்கிறோம்‌ என்றார்கள்‌. 





௨௯ அப்பொழுது அவர்‌ அவர்‌ 
களுடைய கண்களைத்‌ தொட்டு, 
உங்கள்‌ விசுவாசத்தின்படி உங்‌ 
களுக்கு ஆகக்கடவது என்றார்‌. 
௩௬௰ உடனே அவர்களுடைய க 
ண்கள்‌ திறக்கப்பட்டன; பின்பு 


. | இயேசுவானவர்‌ அவர்களைகோக்‌ 
1இ, நீங்கள்‌ இதை ஒருவனுக்கும்‌ 
அறிவிக்க வேண்டாம்‌ என்று கட்‌ 

டனளையிட்டார்‌: 

௬௧ அவர்களோ. உரல்ல 
அத்தேசத்தில்‌ எங்கும்‌ அவரு 
டைய இர்த்தியைப்‌ பிரசித்தம்‌ 
பண்ணினார்கள்‌. 

௩௨ ஏ 3அவர்கள்‌ புறப்பட்டுப்‌ 
போகையில்‌, பிசாசு பிடித்திருக்‌ 
த ஊமையனை அவரிடத்திற்குக்‌ 
கொண்டுவந்தார்கள்‌. 

௬௩ பிசாசு துரத்தப்பட்ட பின்‌ 
பு ஊமையன்‌ பேசினான்‌; சனங்‌ 
கள்‌ ஆச்சரியப்பட்டு, இப்படியா 
க இஸ்ரவேலருக்குள்ளே ஒருக்‌ 
காலும்‌ காணப்பட்டதில்லை என்‌ 

ர்கள்‌. 

௬௪ பரிசேயர்‌ இவன்‌. பிசாசு 
களுடைய சலைவனாலே பிசாசுக 
ளைத்‌ அரத்துறொன்‌ என்றார்கள்‌. 

௩௫ 4 *பின்பு இயேசுவானவர்‌ 
சகல பட்டணங்களையும்‌ இராமங்‌ 
களையும்‌ சுற்றி நடந்து, செப்‌ ஆ 
லயங்களிலே போதகம்பண்ணி, 
இராச்‌ சியத்தைக்குறித்துச்‌ சுவிசே 
ஷச்தைப்‌ . பிரசங்கித்து, சனங்க 
ளுக்கு. உண்டான எந்த வியாதி 
யையும்‌ எந்த கோயையும்‌ நீக்கி, 
அவர்களைக்‌ குணமாக்கினார்‌. 

௬௬. “அப்பொழுது அவர்‌ மிகு 
நீத சனங்களைப்‌ பார்த்து, மேய்ப்‌ 
பனில்லாச ஆகெளைப்போல ௮ 
வர்கள்‌ * சோர்க்துபோய்ச்‌ இத 
றப்பட்டலர்களாய்‌ 


இருந்தபடி | 


மத்தேயு ௰ அதிகாரம்‌. 


இ. பி. ௬௧. 


கண அள்‌ 


1 மாற்‌, ௪.௩௬. 


2 மதீ௰௨,. ௨௨, 
லூக்‌.ம்க.௰௫௪, 

8 மத்‌.௰௨, ௨௪. 
மாற்‌, ௬, ௨௨ 
லூக்‌, 0௪,0௫, 

4 மாற்‌. ௬. ௭, 
லூக்‌. மக, ௨௨. 

5 மத்‌, ௪. ௨௩, 

6௪ மோ. ௨௭. 
ம்‌எ, ௧ இரா. 
௨௨,௰௭. ஏசே, 
௩௪, டு, சகரி, 
௰.௨. 

* அல்லது தொய்‌ 
ந்துஇடக்திறவர்‌ 
களாக, 

7 மாற்‌, ௬, ௬௪, 

8 லூக்‌. ம. ௧, 
யோவா,க. ௩௫. 

9 ௨ தெச. ௩,க. 

10 மாற்‌, ௬, மக. 
மடு,௬ு.எ. லூக்‌, 
ச. மர --௰௬. 
௯.௪. 

1 மேலாகவும்‌, 

11 யோவா, ௧. 
௪௨. 

12 லூக்‌.சு. 0௫. 
அப்‌.க.ம்க, 


13 யோவா, ய்௩, 


| ௨௬. 





14 மத்‌, ௪, மட, 


யால்‌, 7அவர்களைக்குறித்து மிக | 


வும்‌ மனதருதெ தம்முடைய ச, 


ஷர்களைரோக்கி, “அறுப்பு மிகுதி 
யாகவே இருக்கின்றது, வேலை 
யாள்கள்‌ சிலர்மாத்திரம்‌ இருக்கி 
ரூர்கள்‌. 

௩௭ அதலால்‌ அறுப்புக்கு ௭௪ 
மான்‌ தமது அறுப்புக்கு வேலை 
யாள்களை அனுப்பவேண்டும்‌ என்‌ 
அ அவரை வேண்டிக்கொள்ளுங்‌ 
கள்‌ என்றார்‌. 


15 ௨ இரா, 0௭. 
௨௪. யேரவர, 
௪௯ம்‌. 

16 ஏசா,௫ஈ. ௬. 
எரே. டம்‌, ௬, 
௰௪. ஏசே. ௬௪. 
இ,௬,௰௬.க பே, 
௨.௨. 

17 மத்‌.ம்‌ட.௨௪. 
அப்‌. ம்க்‌, ௪௫௬. 

18 லூக்‌, ௬, ௨. 

19 மத்‌ க.உ: ௪, 
ம்‌எ. லூக்‌. ம்‌, ௯, 














௨௧ 





௰. அதிகாரம்‌. 


க, இறிஸ்து தம்முடைய பன்னிரண்டு அப்போஸ்‌ 
தலர்களுக்கும்‌ அற்புதங்களைச்செய்யத்தக்க வல்ல 
மையை அளித்து, டு, அவர்களுக்கு அதிகாரம்‌ 
கொடுத்து அவர்களைப்‌ படிப்பித்து, 0௬,. அவர்க 
க்கு வரப்போகிற தன்பங்களுக்கடுத்த ஆறுத 
லைச்சொல்லி, ௪ம்‌. அவர்களை ஏற்றுக்கொள்ஞ.இ 
றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தம்பண்‌ 
ணி அவர்களை அனுப்பினது, 

அப்பொழுது !0அவர்‌ தம்முடை 
ய பன்னிரண்டு சீஷர்களையும்‌ தம்‌ 
மிடத்தில்‌ அழைத்து, அசுத்தமான 
ஆவிகளைத்‌ [து.ரத்தவும்‌, சகல வித 
மான வியாதிகளையும்‌ நோய்களை 
யும்‌ நீக்கவும்‌ அவர்களுக்கு அதி 
காரம்‌ கொடுத்தார்‌. 

௨ அந்தப்‌ பன்னிரண்டு அப்‌ 
போஸ்தலர்களின்‌ காமங்கள்‌ என்‌ 
னவெனில்‌, 1 முக்தினவனாதிய 
பேதுரு என்னப்பட்ட சீமோன்‌, 
அவனுடைய சகோதரனாகிய அம்‌ 
திரேயா, செபேதேயுவின்‌ குமா 
ரன்‌ யாக்கோபு, அவனுடைய ௪ 
கோதரன்‌ யோவான்‌, 

௩ பிலிப்பு, பருத்தோலோமே 
யு, தோமா, ஆயச்காரனான மத்தே 
யு, அல்வேயின்‌ குமாரன்‌ யாக்‌ 
கோபு, தடேயு என்னும்‌ மறுநாம 
முள்ள இலேபேயு, 

௪ 1கானானனாகிய சீமோன்‌, 
இயேசுவைக்‌ காட்டிக்கொடுத்தவ 
னான 8யதாஸ்காரியோத்‌ என்னப்‌ 
பட்டவர்களே. 

டு 4 இயேசுவானவர்‌ நண்டு 
பன்னிருவரையும்‌ அனுப்பி அவர்‌ 
களுக்குக்கட்டளையிட்செ சொன்‌ 
னதாவது: 1*நீங்கள்‌ புறத்தேசத்தா 
ரிடத்திற்குப்‌ போகாமலும்‌, 

௬ 1சாமாரியருடைய பட்ட 
ணங்களில்‌ பிரவேசியாமலும்‌, கா 
ணாமல்போன 16ஆகெளாயிருக்கி 

ற 17 இஸ்ரவேல்‌ குடும்பத்தாரிடச்‌ 
இற்குப்‌ 18புறப்பட்டுப்போய்‌, 

எ பரலோக இராச்சியம்‌ சமீ 
பமாய்‌ வந்ததென்று கூறி, 

௮ வியாதிப்பட்டவர்களைக்‌ கு 
ணமாக, குஷ்ட ரோகிகளைச்‌ சுத்‌ 
தம்பண்ணி, மரித்தோரை எழு 








! ௨௨ 





ப்பி, பிசாசுகளைத்‌ துரத்துங்கள்‌; 
1நீங்கள்‌ இலவசமாய்ப்‌ பெற்றுச்‌ 
கொண்டீர்கள்‌; இலவசமாய்க்‌ 
கொடுங்கள்‌. 

௯ நீங்கள்‌ கச்சைகளில்‌ பொ 
ன்னையாவது, வெள்ளியையாவ 
அ, செம்பையாவது, வழிக்காகப்‌ | 
பையையாவது, இரண்டு அங்‌ 
களையாவது, பாதரட்சைகளையா 


வது, தடியையாவது உங்களுக்‌ | 
காகத்‌ * தேடிவைக்கவேண்டாம்‌. 





ம்‌ *வேலைசெய்கிறவன்‌ தனக்கு 
வேண்டிய ஆகாரத்தைப்‌ பெறும்‌ 
படிக்குப்‌ பாத்திரவானாய்‌ இருக்‌ 
திறானே. 

மக அல்லாமலும்‌ எந்தப்‌ பட்‌ 
டணத்திலும்‌ இராமத்திலும்‌ நீங்‌ 
கள்‌ பிரவேசிக்கும்பொழுது, ௮ 
லே இருக்றெ பாத்திரவான்‌ இன்‌ 
னான்‌ என்று விசாரித்துக்கொண் 
டு, நீங்கள்‌ புறப்பமெளவும்‌ அவ 
னிடத்தில்‌ இருங்கள்‌. 

௰௨ அந்த வீட்டுக்குள்‌ பிரவே 
சிக்றெபொழுது, நீங்கள்‌ அதில்‌ 
இருக்நறெவர்களை வாழ்த்திக்கொள்‌ 
ளுங்கள்‌. 

௰௩ அந்தச்‌ குடும்பத்தார்‌ "பாச்‌ 
இரவான்களாய்‌ இருந்தால்‌, sd 
கள்‌ அவர்களுக்குச்‌ சொன்ன ௪ 
மாதானம்‌ அவர்களைச்‌ சேரக்கட 
வது; பாத்திரவான்கள்‌ அல்லா 
திருந்தால்‌, அந்த வாழ்த்துதல்‌ உங்‌ 
களிடமாய்த்‌ திரும்பக்கடவது. 








ம௪ 8எங்கேயாடிலும்‌ அவர்கள்‌ | 
உங்களை அங்சேரிதுக்கொள்ளா | 
மலும்‌ உங்கள்‌ வசனங்களுக்குச்‌ 
செவிகொடாமலும்‌ இருந்தால்‌, 
நீங்கள்‌ அந்த வீட்டையாவது 
பட்டணச்தையாவது விட்டுப்‌ பு 
றப்படுகைவில்‌, உங்கள்‌ கால்‌ 
களிலுள்ள தாளை உதறிப்போடுங்‌ 
கள. 

௰ட நியாயத்தீர்ப்பு காளிலே 
சோசோம்சொமொரு தேசத்தை 
ப்பார்க்லும்‌ 10௮ந்தப்‌ பட்ட 
ணத்திற்கு அதிக தண்டனை இ 





இ. பி ௬௧. 
Ng அன்ஹா? 
1 அப்‌. ௮. 0௮. 
௨௰. 

9 கசாமு. ௬.௪, 
மாற்‌.௮ ௬.லூக்‌. 
௯. &$ம்‌, ௪: 
௨௨,௬௫. 

3 மாற்‌. ௬. ௮. 


| *எடெதுக்கொள்‌ 


எ வேண்டாம்‌, 


6 லூக்‌. ம்‌. 

7 சல்‌. ஈடு. ௩. 

8 மாற்‌, ௬. மக. 
லூக்‌ ௯.டஇ:ம.ம்‌, 

9 லூக்‌. ம, மக, 
ரெகே.டு.ம்சு. 
அப்‌. ௦௩. இக; 
௰௮.௬. 

10 மத்‌.௰க, ௨௨, 
௨௪. 

11 லூக்‌,௰.௩, 

12 உரோ. 6௯, 
௰௯. எபே. ட, 
௰௫. 

13 க கொரி. ௦௪. 
உம்‌, பிலி. ௨. 
மட. 

ர்‌ அல்லது ங்க 
ற்றவர்களாய்‌. 
14 மத்‌ ௨௪. ௬௯, 
மாற்‌, ௦௩, ௯. 
லூக்‌, ம௨, மக: 
௨௧.௨. 

15 அப்‌ இ. ௪ம்‌, 

16 அப்‌. ம௨. க: 
௨௪.0:௨௫. ௭, 
௨௧௬. ௨ மே, 
௪.ம௰சு 

17 ௨ மோ. ௪, 
௰௨, எரே. ௧.௪. 

38 மாற்‌,மஈ. ௦௧. 
லூக்‌, ௦௨. ௦௧: 
௨௧.0௪, 

19 ௨ சாமு. ௨௩௬, 
௨. லூக்‌. ௨௧. 
மட. அப்‌ ௪. ௮: 
௬, ௦, ௨ தீமோ, 
ச.ம்‌எ. 

90 ௧௫.௩௧௬. வச, 
மீகா. எ. ௬. 
லூக்‌, ௨௧. மச. 

91 லூக்‌.௨௧. 8௪, 

29 தானி. ௨2௨. 
உ, ம௩, மத்‌. 


௨௪, மீக, மாற்‌. | 


ம௩,0ஈ, 


23 மத்‌.மீச. ௨௮. 


மத்தேயு ய அதிகாரம்‌. 


டைக்கும்‌ என்று மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 
மச பாருங்கள்‌, ஆகெளை ஒனா 
ய்களுக்குள்ளே (அனுப்புறெது 
போல்‌) உங்களை அனுப்புகிறேன்‌; | 
12 ஆகையால்‌ நீங்கள்‌ பாம்புகளைப்‌ | 
போல்‌ விவேகமுள்ளவர்களாயும்‌, | 
ப்ருக்களைப்போல்‌ 1கபடமில்‌ 
லாதலர்களாயும்‌ இருக்கவேண்‌ 





மெ, 


௰எ அப்படியே நீங்கள்‌ ன 


.|தர்களிடத்தில்‌ சாவதானமாயிருங்‌ 


கள்‌; 1*என்னத்தினாலெனில்‌, உங்‌ 
களைப்‌ பெரிய சங்கத்தாருக்கு ஒப்‌ 
புக்கொடுத்து, தங்கள்‌ 1ஆலயங்க 

லே உங்களை வாரினால்‌ அடிப்‌ | 
பார்கள்‌. 

ம௮ 16ஏன்‌ நிமித்தம்‌ நீங்கள்‌ 
துரைகளிடத்திற்கும்‌ இராசாக்க | 
ளிடத்திற்கும்‌ கொண்டுபோகப்‌ 
பட்டு, அவர்களுக்கும்‌ புறத்தே 
சத்தாருக்கும்‌ முன்பாகச்‌ சாட்டு 
களாய்‌ இருப்பீர்கள்‌. 

மக 17அவர்கள்‌ உங்களை ஓப்‌ 
பு£கொடுக்கும்பொழுது, நீங்கள்‌ | 
பேச வேண்டுவது அச்கேரத்திலே 
உங்களுக்கு அருளிச்செய்யப்ப 
டும்‌; “ஆகையால்‌ எப்படி எதைப்‌ 
பேசுவோம்‌ என்று கவலைப்படா 








இருங்கள்‌. 

உ௨உ௰ பேசுகிறவர்கள்‌ நீங்கள்‌ | 
அல்ல, உங்கள்‌ பிதாவின்‌ ஆவியா | 
னவர்‌ உங்களில்‌ இருந்து பேசுக 
றவர்‌. 

௨௧ 0அல்லாமலும்‌ சகோதரன்‌ 
தன்‌ சகோதரனையும்‌, தகப்பன்‌ 
தன்‌ பிள்ளையையும்‌ மரணத்திற்கு 
ப்புக்கொடுப்பார்கள்‌; தாய்‌ தகப்‌ 
பன்மாரைப்‌ பிள்ளைகள்‌ விரோ 
தித்து, அவர்கள்‌ மரணம்‌ அடை 
யும்படிக்குச்‌ செய்விப்பார்கள்‌. 

௨௨ 21ஏன்னுடைய நாமத்தின்‌ 
நிமித்தம்‌ நீங்கள்‌ எல்லாராலும்‌ 
'பகைக்கப்படுவிீர்கள்‌; 2ூஆலெும்‌ | 
'முடிவுபரியர்தம்‌ நிலைத்திருக்றெ 
வனே இரட்ிக்கப்பவொன்‌. 

௨௩ 28அல்லாமலும்‌ மணிதனு 














ப்‌... பததவளாததாவகைதுதவை கபட ப இதுனு குல்‌ புறவம்‌ வல கவ வவ துத்தம்‌ வ கைவளை 


மத்தேயு ௰ அதிசாரம்‌. 


௨௩ 





டைய குமாரன்‌ வரும்வரைக்கும்‌, 
நீங்கள்‌ இஸ்ரவேலகுடையபட்ட 
ணங்களை எல்லாம்‌ * கடந்துபோய்‌ | * 
வரமாட்டீர்களென்று மெய்யாக 
வே உங்களுக்குச்‌ சொல்லுக 
றேன்‌) 1ஆதலால்‌ ஒரு பட்டணத்‌ 
திலே உங்களைத்‌ அன்பப்படுத்தி 
னால்‌, மறுபட்டணத்திற்கு ஓடிப்‌ 
போங்கள்‌. 

௨௫ £சீஷனானவன்‌ போதகணி 
லும்‌, அடிமைப்பட்டவன்‌ தன்‌ 
எசமானிலும்‌ மேற்பட்டவர்கள்‌ 
அல்ல. 

௨௫ சீவன்‌ தன்‌ போதகனைப்‌ 
போலவும்‌, அடிமைப்பட்ட வன்‌ 
தீன்‌ எசமானைப்போலவும்‌ இருக்‌ 
இறது அவர்களுக்குப்‌ போதுமே; 
லீட்டெசமானைப்‌ பெயேல்செ 
பூல்‌ என்று அவர்கள்‌ சொல்லுவார்‌ 
களானால்‌, அவருடைய லீட்டா 
ஸை அதிகமாய்‌ அப்படிச்‌ சொல்‌ 
வார்கள்‌ அல்லவா? அதலால்‌ அவர்‌ 
களுக்குப்‌ பயப்படாதிருப்பீர்க 
ளாக, 

௨௬ *வெளியாக்கப்படாத ம 
றைபொருள்‌ இல்லை; அறியப்ப 
டாத இரகசியமும்‌ இல்லை. 

௨௭ கான்‌ உங்களுக்கு இருளி 
[லே சொல்லுநெதை நீங்கள்‌ வெ 
ளிச்சத்தில்‌ சொல்லுங்கள்‌; நீங்‌ 
கள்‌ இரகசியமாய்க்‌ கேட்‌ நறதை 
மேடை களிலிருந்து பிரசித்தம்செ 
ரங்கள்‌. 

௨௮ அல்லாமலும்‌ ஆத்துமா 
| வைக்கொலைசெய்யத்‌ இராணியில்‌ 
லாமல்‌, சரீரத்தைமாத்தி்‌ கொ 
லைசெய்திறவர்களுக்கு நீங்கள்பய 
ப்படவேண்டாம்‌; ஆத்துமாவை 
யும்‌ சரீரத்தையும்‌ ஈரகத்திலே 
கெடுக்க வல்லவருக்குப்‌ பயப்ப 
டுங்கள்‌. 

௨௯ 1ஒரு காசுக்கு இரண்டு 
அடைக்சலான்‌ குருவிகளை விற்‌ 
கிறார்கள்‌ அல்லவோ? ஆஒலும்‌உங்‌ 
கள்‌ பிதாவின்‌ உத்தரவில்லாமல்‌ 
| அவைகளில்‌ ஒன்றும்‌ தரையிலே 
| விழாது. 








இ பி. ௬௪: 
Ne, பன்‌ 
அர்தங்களுக்கு 
ப்போய்‌. 

1 மத்‌. ௨. மக: 
௫.,ம௨ :௰௨.௰டு. 
அப்‌. ௮. ௧2? ௯. 
உடு: ௦௪, ௬. 

2 லூக்‌. ௬, ௪ம்‌. 
யோவா, மர. 
மச: மடு. ௨ம்‌, 

3 மத்‌ ம. ௨௪. 
மாற்‌ ௬, ௨௨ 
லூக்‌. ௦௧, மட. 
யோவர. 
௪௮.ட௨. 

4 மாற்‌. ௪, ௨௨ 
லூக்‌ ௮. ம்‌எ: 
௨.௨.௩, 

5 ஏசா. ௮. ௦௨, 


௮: 


ர மூல பாஷையி 
லே இதுஉரோ 
மர்சகஞுடைய ப 
ணத்தில்‌ புத்தி 


காசுமாம்‌; மத்‌, 
0௮.௨௮. 

6 ௧ சாமு, ௦௪. | 
௪ட௫. ௨ சாமு. 
௪, 0௧, லூச்‌. 
௨௧, ௰௮. அப்‌. 
௨௭.௧௪. 

7 லூக்‌ 0௨. ௮. 
உரோ. ம்‌.௯, ம. 


10 லூக்‌.௰௨,௪௯, 
௫௧, ௫௬, 

11 மீகா. எ. ௧. 

12 சங்‌, ௪௧. ௬: 
டுடு. ௨௨, ௦௩, 
மீகா, எ. ௧. 


யேரவா.மஈ 0௮. 
13 லூக்‌ 0௪,௨௬. 


14 மத்‌. மச, ௨௪. 
மாற்‌. ௮. ௬௪. 
லூக்‌, ௯. ௨௩. 
௪, ௨௭, 


15 மத்‌.௰௬.௨ட, 
லூக்‌. மள, ௩௬, 
யோவா, ௨௨, 


உடு, 





௬௰ அல்லாமலும்‌ உங்கள்‌ தலை 
யின்‌ மயிரெல்லாம்‌ எண்ணப்பட்‌ 
டிருக்கின்றன. 

௬௧ ஆதலால்‌ பயப்படாதிருங்‌ 
கள்‌, அநேகம்‌ அடைக்கலான்‌ கு 
ருவிகளைப்பார்க்லும்‌ நீங்கள்‌ மே 
ன்மையாயிருக்கிறீர்கள்‌. 

௬௩௨ அப்படியிருக்க, மணிதர்‌ 
களுக்கு முன்பாக என்னை அறிக்‌ 
கைபண்ணுகிறவன்‌ எவனோ, ௮ 
வனை கானும்‌ பரமண்டலங்க 
ளில்‌ இருக்நறெ என்பிதா முன்பாக 
அறிக்கைபண்ணுவேன்‌. 

௩௬௩௬ மனிதர்‌ முன்பாக என்னை 
மறுதலிக்றெவன்‌ எவனோ, அவ 


''னை நானும்‌ பரமண்டலங்களில்‌ 


இருக்கிற என்‌ பிதாவுக்கு முன்‌ 
பாக ioe ca 
௩௬௪ பூமியின்மேல்‌ சமாதான 


[த்தை வரப்பண்ண வந்தேன்‌ என்‌ 
ல்‌ ஒரு பங்கா | 
ய மூன்று துட்‌ | 
டும்‌ ஒன்றரைக்‌ | 


று எண்ணிக்கொள்ளாதிருங்கள்‌; 
சமாதானத்தை அல்ல. சண்டை 
யை வாப்பண்ண வந்தேன்‌. 

௬௫ எப்படியெனில்‌, குமாரன்‌ 
தன்‌ தகப்பனையும்‌, மகள்‌ தன்‌ தா 
யையும்‌, மருமகள்‌ 1'தன்‌ மாமியை 
யும்‌ விட்டுப்‌ பிரிந்துபோகப்பண்‌ 
ணவந்தேன்‌. 


௩௬ 12அப்படி ஒரு மனிசனு 


டைய குடும்பத்தாரே அவனுக்குச்‌ 
்‌ | சத்துருச்களாயிருப்பார்கள்‌. 


௬௭ 13என்னிலும்‌ தகப்பனை 
யாவது தாயையாவது அதிகமாய்ச்‌ 
சிகேகிக்கிறவன்‌ எனக்குப்‌ பாத்தி 
ரன்‌ அல்ல; என்னிலும்‌ மகனையா 
வது மகளையாவது அதிகமாய்ச்‌ 
சிகேகிக்கிறவன்‌ எனக்குப்‌ பாத்‌ 
திரன்‌ அல்ல. 

௩௮ 14அல்லாமலும்‌ தன்‌ சிலு 
வையை எடுித்தக்சொண்டு என்‌ 
பின்னே செல்லாதவன்‌ எனக்குப்‌ 
பாத்திரன்‌ அல்ல. 

௬௯ 15தன்‌ €வனைக்‌ காக்கிறவன்‌ 
அதை இழந்தபோவான்‌; என்றி 
மித்தம்‌ தன்‌ சீவனை இழக்றெ 


வன்‌ அதைக்‌ காப்பான்‌. 





௨௪ 





சம 4 1உங்களைச்‌ சேர்த்துக்‌ 
கொள்ளுறெவன்‌ என்னைச்‌ சேர்த்‌ 
தக்கொள்ளுரொன்‌; என்னைச்சே 


ர்த்துக்கொள்ளுநெறெவன்‌ என்னை 
அனுப்பினவளைச்‌ சேர்த்துக்கொ 
ள்ளுரிறான்‌. 


௪௧ £இர்க்கதரிரி என்றெ நாமத்‌ 
இன்‌ நியித்தம்‌ ஒரு தீர்ச்கதரிசியை 
ஏற்றுக்கொள்ளுறெவன்‌ தீர்க்கதரி 
இக்கு உரிய பலனை அடைவான்‌; 
நீதிமான்‌ என்றெ நாமத்தின்றிமித்‌ 
தம்‌ நீதிமானை ஏற்றுக்கொள்ளுஇ 
ற வன்‌ நீதிமானுக்கு உரிய பலனை 
அடைவான்‌. 

௪௨ 3இந்தச்‌ சிறியவர்களில்‌ 
ஒருவன்‌ சஷனாயிருச்இறதின்‌ கி 
மித்தம்‌ அவனுக்கு. ஒரு கலயம்‌ 
தண்ணீர்மாத்திரம்‌ தாசத்துக்குக்‌ 
கொடுக்கறெவன்‌ தன்‌ பலனை இழர்‌ 
அபோகான்‌ என்று மெய்யாய்‌ உங்‌ 
களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்‌ 
ரூர்‌. 

மக. அதிகாரம்‌. 

௨, யோவான்‌ தன்னுடைய ஷர்களைக்‌ இறிஸ்து 
வண்டைக்கு அனுப்பினது. எ. யோவானைக்‌ 
குறித்துக்‌ இறிஸ்து பகர்ந்த சாட்டு, 6௮. யோவா 
னையும்‌ இறிஸ்துவையுங்குறித்த சனங்களுடைய தா 
ற்பரியம்‌, ௨ம்‌, கோராகின்‌, பெதுசாயிதா, கப்பர்‌ 
நாகூம்‌ என்ற பட்டணங்களுடைய ஈன்றியதியா 
மையையும்‌ குணப்படாமையையும்‌ குறித்துக்கிறி 
ஸ்து கண்டித்து, ௨௫. சுவிசேஷத்தைப்‌ பேதை 
மையுள்ளவர்களுக்கு அறிலிக்கிறதினாலே தோன்‌ 
றுஜிற தம்முடைய பிதாவின்‌ ஞானத்தைப்புகழ்ந்து, 
௨௮. பாவச்சுமையை உணர்ந்தவர்கள்‌ யாவரை 
யும்‌ தம்மிடத்தில்‌ வரும்படி அழைத்தது. 
இயேசுவானவர்‌ தம்முடைய 

பன்னிரண்டு ஷேருக்கும்‌ கட்ட 
ளைகொடுத்து முடித்தபின்பு, அவர்‌ 
களுடைய பட்டணங்களில்‌ உப 
சேசம்பண்ணிப்‌ பிரசங்கிக்கும்ப 
டிக்கு அவ்விடம்விட்டுப்‌ புறப்‌ 
பட்டார்‌. 

௨ ஏ 4*அத்தருணத்திலே காவ 
வில்‌ இருந்த யோவான்‌ இிறிஸ்த 
வின்‌ *சரியைகளைக்‌ கேள்விப்‌ 
பட்டு, தன்‌ €ஷரில்‌ இரண்டுபே 
ரை அழைத்து, 

௩ நீங்கள்‌ போய்‌ அவரை 
நோக்கி, வருறெவர்‌ நீர்தாமோ, 





| இ. பி. ௬௪. 
Ne, ன்ணவயன்‌. 
1 மத்‌, மறு. ௫, 
லூக்‌. ௯, ௪௮: 
ம.ம௬, யோவா. 
௰௨. ௪௪: ம௩. 
உம்‌, கலா. ௪, 
ம்௪, 
2௪ இரா. 0௭. 
62 0௮, ௪. 
௨ இரா. ௪.௮. 
மத்‌. 0௮. ௫. 
௬.மத்‌.உடு.௪ம. 
மாற்‌. ௯. ௪௧. 
எபி. ௬. ம, 

4 மத்‌.ம்‌௪. ௩, 

5 லூக்‌. எ, று. 
ம்‌. 

6க மோ.௪௯. 
ம, ௪மோ.௨௪. 
௰௪, தானி. ௯. 
௨௪, யோவா. 
௬.ம௪. 

7 ஏசா, ௨௯.௦௮: 
௬டு.டு,௬: ௪௨. 
௬, யோவா.௨. 
௨௬: ௬.௨: டு, 
௧௬: ம. உடு, 
௬௮: ம்ச ம்க. 

8 சற்‌, ௨௨.௨௬. 
ஏசா, ௬௧, ௧. 
லூக்‌, ௪, மறு. 
யாக்‌. ௨. டு. 

9 ஏசா, ௮. ௦௪, 
உட. மத்‌. ௦௩. 
௫௭: ௨௪. ம: 
௨௬.௩௪.உரோ. 
௯.௬்க. க கொரி, 
௧, ௨௬: ௨, ம௰௪. 
கலா, டு, 6௧. 





கபே, ௨. ௮, 
10 லூக்‌,௭.௨௪, 
| 33 எபே, ௪,௦0௫, 


19 மத்‌, 6௪, ௫: 
௨௪, ௨௬. லூக்‌, 
௧,எசு ; ௭.௨௬, 


13 மல்‌. ௩, ௧. 
மாற்‌,ச.௨.லூக்‌. 
௧,௭௬: ௭, ௨௭. 


மத்தேயு மக அதிகாரம்‌. 


| 


| 








அல்லது வேறொருவர்‌ வரக்‌ காத்‌ 
இருக்கவேண்டுமோ என்று கே 
ஞங்களென்று சொன்னான்‌. 

௪ அவர்கள்‌ அப்படியே வந்து 
கேட்டபொழுது இயேசுவானவர்‌ 
அவர்களுக்கு மாறுத்தாமாகச்‌ சொ 
ன்னதாவது: நீங்கள்‌ கேட்டும்‌ 
சண்டும்‌இருச்றெவைகளையோவா 
னுச்குப்போய்‌ அறிவியுங்கள்‌. 

டு என்னவெனில்‌, என்னாலே 
குருடர்‌ பார்வை. அ௮டைகிளுர்‌ 
கள்‌; சப்பாணிகள்‌ நடக்கிறார்கள்‌; 
குஷ்டரோகிகள்‌' சுத்தம்‌ அடைகி 
றார்கள்‌; செவிடர்‌ கேட்‌ சிறார்கள ; 
மரித்தோர்‌ எழுந்திருக்கிறார்கள்‌; 
சஎளியவர்களுக்குச்‌ சுவிசேஷம்‌ 
பிரசங்கச்சப்படுஇன்றது. 

௬ அல்லாமலும்‌ என்னைக்குறித்‌ 
அ $இலச்சை அடையாதிருக்கிற 
வன்‌ பாக்இயெவான்‌ என்று சொல்‌ 
லி அவர்களை அனுப்பினார்‌. 

எ 4 அவர்கள்‌ போனபின்பு இ 
யேசுவானவர்‌ சனங்களை கோக்கு, 
10யோவானைக்குறித்துச்‌ சொன்ன 
தாவது: நீங்கள்‌ வனாந்தரத்திலே | 
எதைப்பார்ச்கப்‌ புறப்பட்டீர்கள்‌) 
11தரற்றினால்‌ அடித்து அசைக்கப்‌ 
படுகிற காணலையோ? 

௮ அல்லது எதைப்பார்ச்கப்‌ பு 
றப்பட்டீர்கள்‌? மெல்விய வஸ்தி 
ரங்களைச்‌ தரித்திருக்‌ இற மனிதனை 
யோ? மெல்லிய வஸ்திரங்களை 
உடுத்திருக்றெவர்கள்‌ அரசர்மாளி 
கைகளில்‌ இருக்கிறார்கள்‌. 

௯ அல்லது எதைப்பார்க்கப்‌ பு 
றப்பட்டீர்கள்‌? 2தர்க்கதரிசியை 
யோ? அம்‌, தீர்ச்சதரிசியிலும்‌ ௮ 
க மேன்மையுள்ளவனையே என்று 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

௰. 13அதெப்படியெனில்‌, இ 
தோ நான்‌ என்னுடைய: தூதனை 
உமக்கு முன்பாக அனுப்புக 
றேன்‌; அவன்‌ உமக்கு முன்னே 
உம்முடைய மார்க்கத்தைச்‌ செம்‌ 
மைபண்ணுவான்‌ என்று - ஒருவ 
னைக்குறித்து எழுதியிருக்இன்ற 
தே, அவன்‌ இவன்தான்‌. 












| மக அல்லாமலும்‌ ஸ்திரிகளிடத்‌ 
| தில்‌ பிறந்தவர்களில்‌ யோவான்ஸ்‌ 
| கானனிலும்‌ பெரியவன்‌ ஒருவ 
[னும்‌ எழும்பவில்லை என்று மெய்‌ 
யாய்‌ உங்களுக்குச்‌ சொல்லுஇ 
றேன்‌; ஆகிலும்‌ பரலோக இராச்‌ 
சியத்திலே சறியவனானவன்‌ அவ 
னிலும்‌ பெரியவனாயிருக்கிறான்‌. 
| 0௨ 1அல்லாமலும்‌ யோவான்ஸ்‌ 
1கானன்‌ தோன்றின காலம்‌ மு 
தற்கொண்டு இதுவரைக்கும்‌ பர 
லோக இராச்சியம்‌ *பலவந்தப்ப 
டுகின்றது; பலவரந்தம்பண்ணுறெ 
வர்கள்‌ அதைப்பிடித்துக்கொள்ளு 
கிறார்கள்‌. 

௰௩ 2கியாயப்பிரமாணமும்‌ தீர்க 
கதரிசிகள்‌ யாவரும்‌ அதை யோ 
வான்வரைக்கும்‌ தீர்ச்சசரிசனமா 
ய்‌ அறிவித்தார்கள்‌. 

௰௫ நீங்கள்‌ ஒத்துக்கொள்ள மன 
திருந்தால்‌, வருபவனாநிய எவியா 
இவன்தான்‌. 

மடு *கேட்றெதற்குக்‌ காதுள்ள 
வன்‌ கேட்கச்கடவன்‌. 
௬ 4 இந்தச்‌ சந்ததியை ஆ 
ருக்கு நிகர்‌ சொல்லுவேன்‌ ? சர்‌ 
தைகளில்‌ உளுக்காந்து தங்கள்‌ 
தோழரைரோக்கி, 

0௪ உங்களுக்காக ஊதினோம்‌, 
சன்‌ கூத்தாடவே இல்லை; உங்‌ 
களுக்காகப்புலம்பினோம்‌, நீங்கள்‌ 
மார்பில்‌ அடிக்கவே இல்லை என்று 
சொல்லிக்‌ கூப்பிடுகிற பிள்ளைக 
ரூக்கு ஒப்பாயிருக்நிறார்கள்‌. 

ம௮ எப்படியென்றால்‌, யோவா 
ன்‌ வந்து போசனபானம்பண்ணா 
மல்‌ இருந்தான்‌, பிசாசைக்கொண் 
டிருக்கிறான்‌ என்றார்கள்‌. 

௰க மனிதனுடைய குமாரன்‌ 
வந்து போசனபானம்பண்ணுத 
றான்‌; இதோ பெருந்தீனிக்காரன்‌ 
என்றும்‌, குடிக்றெவன்‌ என்றும்‌, 
ஆயக்காரருக்கும்‌ பாவிகளுக்கும்‌ 
சிகேதென்‌ என்றும்‌ சொல்லுக 
றீர்கள்‌; 7ஆனாலும்‌ ஞானமானது 
தன்‌ பிள்ளைகளாலே நீதியாய்‌ எண்‌ 
ணப்படும்‌ என்றார்‌. 


ர 
நைட... 


4 


மத்தேயு மிக அதிகாரம்‌. 





இ. பி. ௬௧. 


Ne, எனஷ்ஷரி 
1லூக்‌. 6௬, ம௬. 
* அல்லது பலப 
ந்தத்தினாேே 
பெற்றுக்கொள்‌ 
எப்படுஇநத. 
2 மல்க. ௪, ௬, 
3மல்்‌இ, ௪, ௫, 
லூக்‌, ௧, 0௭, 
மத்‌. 2௭, 2௨, 
4 மத்‌, 0௩, ௯. 
லூக்‌, ௮. ௮. 
வெளி, ௨, ௭, 
க, ௰௭, ௨௯: 
௬.௬, 0௬, ௨௨. 
5 லூக்‌, ௭, ௬௧, 
6 மத்‌, ௯,ம்‌, 
7 லூக்‌, ௪, ௩ட, 
8 லூக்‌,ம்‌.ம்௩ மி, 
9 யோனா. ௬. ௭, 
௮. 


10 மத்‌, ம, மட; 


௨௪, வச, 


11 ஏசா. ௰௪, 0௩, 
௰௪. மட, புல, 
௨.௧, 


12 மத்‌, ம, மடு 


13 தூக்‌ ௦, ௨௧, 


14 சங்‌, ௮. ௨. 
க கொரி,க,௰௯, 
௨௭: ௨. ௮. 
உகொரி.க.௦௪, 
15 மத்‌, 6௬, 6௭. 


௨௫ 


௨௰ ரி “அப்பொழுது அவர்‌ த 
மது பலத்த செய்கைகளில்‌ அதே 
கங்களைக்‌ சண்ட பட்டணத்தார்‌ 
மனக்திருப்பாமல்‌ இருந்தபடியி 
னாலே அவர்களைக்‌ கடிந்துகொள்‌ 
ளத்‌ தொடங்கிச்‌ சொன்னதாவது: 





௨௪ ஐயோ ! கோராசின்‌ பட்‌ 
டணத்தாரே, உங்களுச்கு வே 
தனை வரும்‌; ஐயோ! பெதுசாயிதா 
பட்டணத்தாரே, உங்களுக்கும்‌ 
வேதனை வரும்‌; உங்களுக்குள்ளே 
நடந்த பலத்த செய்கைகள்‌ தரு 
சீதோன்‌ பட்டணத்தாருக்குள்‌ ளே 
நடந்திருந்தால்‌, அவர்கள்‌ சக்ர 
மாய்‌ “இரட்டை உடுத்துச்‌ சாம்‌ 
பவில்‌ உளுக்காந்து மனந்திருப்பி 
md nee 

௨௨ 10அதலால்‌ நியாயத்தீர்ப்பு 
நாளிலே அவர்களைப்பார்க்கிலும்‌ 
நீங்களே அதிக தீண்டிப்பை ௮ 
டைவீர்கள்‌ என்று உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. 

௨௩ '"வானபரியர்தம்‌ உயர்ந்த 
கப்பர்காகூம்‌ பட்டணத்சாரே, ஐ 
யோ! பாதாளபரியந்தம்‌ தாழ்த்தப்‌ 
படுவீர்கள்‌ ; உங்களுக்குள்ளே ந 
டந்த பலத்த செய்கைகள்‌ சோ 
தோம்‌ பட்டணத்தாருக்குள்ளே 
நடந்திருந்தால்‌, அவர்களுடைய 
பட்டணம்‌ இர்நாள்வரைக்கும்‌ இ 
ருக்குமே. 

ஆதலால்‌ நியாயத்தர்ப்புகா 
ளிலே அவர்களுக்கு வரும்தண்‌ 
டிப்பு எளிதாயிருக்கும்‌; நீங்களே 
அதிக தீண்டிப்பை அடைவிர்கள்‌ 
என்று உங்களுக்குச்‌ சொல்லி 
றேன்‌ என்றார்‌. 

௨௫ 4 அக்காலத்திலே 13இயேசு 
வானவர்‌ சொன்னதாவது: பிதா 
வே, வானத்தையும்‌ பூமியையும்‌ 
ஆளுறெவரே, 14கீர்‌ இவைகளை 
(லோக) ஞாஹிகளுக்கும்‌ , கல்வி |: 
மான்களுக்கும்‌ மறைத்துக்‌ 15குழக்‌ 
தைகளுக்கு வெளிப்படுத்தினபடி 
யினாலே உம்மைத்‌ அதிக்கிறேன்‌. 

௨௬ ஆ பிதாவே, இப்படியே 


௨௬ 





ர்‌. 
௨௭ அல்லாமலும்‌ சகலமும்‌ । என்‌ 

பிதாவினாலே எனக்கு ஒப்புக்‌ 
கொடுிச்கப்பட்டிருக்கின்றன; பி 
சா. தவிர அற்றொருவனும்‌' குமா 
ரனை அறியான்‌; குமாரன்‌ தவிர 
மற்றொருவனும்‌ பிதாவை அறி 
யான்‌; மேலும்‌ எவனுக்குக்‌ குமா 
ரன்‌ ௮வரை வெளிப்படுத்தச்‌ த்த 
மாயிருக்கரறுரோ, அவனும்‌ பிதா 
வை அறிவான்‌. 

௨௮ வருத்தப்பட்டுப்‌ பாரம்‌ ௪ 
மந்துகொள்ளுறெவர்களாயெ நீங்‌ 
கள்‌ எல்லாரும்‌ என்னிடத்தில்‌ வா 
ருங்கள்‌, கான்‌ உங்களுக்கு ஆறு 
தல்‌ செய்வேன்‌. * 

௨௯ நான்‌ சாந்தமாயும்‌ மனத்‌ 
தாழ்மையாயும்‌ இருக்றெபடியினா 
லும்‌, “சான்‌ வைக்கிற நுகத்தடி 
மெதுவாயும்‌,நான்‌ ஏற்றுகிற சுமை 
இலேசாயும்‌ இருக்கிறபடியினா 
லும்‌, . . 

௬௰ நீங்கள்‌ “என்னுடைய அக 
த்தடியை ஏற்றுக்கொண்டு, என்‌ 
னிடத்தில்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌; 
அப்பொழுது உங்கள்‌ ஆத்த 
மாக்களுக்கு ஆறுதல்‌ இடைக்கும்‌ 
என்றார்‌. 

௰௨. அ] திகா ரம்‌. 

க, ஓய்வுசாவின்‌ மீறுதலைக்குறித்துப்‌ பரிசேயர்களு 
டைய குருட்டாட்டத்தை, ௬. வேதத்தினாலும்‌, 
௬. நியாயத்தினாலும்‌, ௦௬, ஒரு அற்புதத்தினாலும்‌ 
இறிஸ்து கடிந்தகொண்டது. ௨௨. அவர்‌ பிசாசு 
பிடித்த குருடும்‌ ஊமையுமான ஒரு மனுஷனைக்‌ 
குணமாக்இனது, ௬௧, பரிசுத்த ஆவிக்கு விரோத 
மாய்ச்‌ செய்யப்படும்‌ தூஷணம்‌ மன்னிக்கப்பவெ 
இல்லை என்பது, ௩௬, விண்‌ வார்த்தைகளுக்கும்‌ 
நியாயத்தீர்ப்பு கேட்கப்படும்‌ என்பது. ௩௮. ஒரு 
அடையாளத்தைக்‌ கேட்ட அவிசுவாகெளை அவர்‌ 
கடிர்தகொண்டு, ௪௯. அவர்‌ தம்முடைய சசோ 
தானும்‌ சகோதரியும்‌ தாயும்‌ இன்னாரென்று காண்‌ 
பித்தது. 


1அ.ச்காலத்தில்‌ ஓய்வுகாளிலே இ 
யேசுவானவர்‌ பயிர்வழியே போ 
னார்‌; அப்பொழுது அவருடைய 
சீஷர்‌ பசியாயிருர்தபடியினலே 
கதிர்களைக்‌ கொய்து சாப்பிடத்‌ 
தொடங்கினார்கள்‌. 





மத்தேயு 0௨ அதிகாரம்‌. 
உமக்குப்‌ பிரியமாயிருந்தது என்‌ | இ. பி. ௬௧, 


Ne எனவும்‌ 


1 ௨௮.ம்‌௮ லூக்‌, 
ம,௨௨,.யோவா, 
௩, ௬௫: ௦௩, ௬: 
௰எ.௨,க கொரி, 


மடு,௨௭௪, 


9 யோவா, ௧, 
௪சு! 


௰௮: ௬. 
ம.மட, 


3 சகரி, ௯. ௯, 
பிலி.௨. ௭, ௮. 


4கயோ..டு. ௬, 
மக, 
மட. பிலி, ௨, 
கபே ௨, 


கயோ, 


5 யோவா, 


௨௧, 
௨.௬. 
6 எரே. ௬. ௰௬, 


7 இ மே, ௨௩, 


உடு. மாற்‌, ௨. 


௨௬.லூக்‌,௬.௧. 


8 க சாமு.௨௪.௬. 
9௨ மோ, ௨௯, 
௩௨,௩௩, ஈமோ, 


௮.௧௧:௨௪,௯, 


10 ௨மோ, ௨௫, 
கம,க மோ.௨௪, 


டு, 


11௪ மோ, ௨௮. 


௯, யோவா, ௭, 


௨௨, 


12௨ நாளா, ச, 
௰௮. மல்‌இ, ௬, 


க, 


13 மத்‌. ௯, மட, 
ஒசே. ௬, சு, 
மீகா, ௬.௬,௪,௮. 


14 மாற்‌.ஈ.க, லூக்‌ 
சு. ௬. 


15 லூக்‌, ம௬. ௦௪; 
௰௪, ௩, யோவர,' 


௯, மச, 


16 ௨ மோ, ௨௩, 


௪,.டு மோ, 


௨௨, ௪, 


௨ அதைச்‌ கண்ட பரிசேயர்‌ ௮ 
வரை கோச்சி, இதோ, ஓய்வுஈா 
ளில்‌ செய்வத உம்மு 
டைய சீஷர்கள்‌ செய்கிறார்கள்‌ 
என்றார்கள்‌. 

௩ அவர்களுக்கு அவர்‌ சொன்‌ 
னதாவது: ூதாலீதும்‌ அவனோடி. 
ருந்தவர்களும்‌ பசியாயிருந்தபொ 
மூதி), 

௪ அவன்‌ தேவாலயத்தில்‌ பிர 
வேத்து, ?$ஆசாரியரேயன்றித்‌ தா 
னும்‌ தன்னோடிருந்தவர்களும்‌ சா 
ப்பிடத்தகாத 10சேவ சமுகத்தப்‌ 
பங்களைச்‌ சாப்பிட்டான்‌ என்று 
நீங்கள்‌ வாசிக்கவில்லையா?2 

டு 1 அல்லது ஆசாரியரானவர்‌ 
கள்‌ தேவாலயத்திலே. ஓய்வுநாள்‌ 
களில்‌ ஓய்ந்திராமல்‌ வேலைசெய்‌ 
தும்‌ குற்றமில்லாதிருக்கிறார்கள்‌ 
என்று நீங்கள்‌ வேதத்திலே வா௫கச்‌ 
சவில்லையா? 

௬ 12தேவாலயத்திலும்‌ பெரிய 
வர்‌ இங்கே இருக்குறார்‌ என்று உங்‌ 
களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

எ 8மேலும்‌ பலியிலும்‌ இரக; 
கத்தை விரும்புகிறேன்‌ என்ெ 
(வாக்கியத்தின்‌ கருத்தை) நீங்கள்‌ 
அறிந்தீர்களானால்‌ குற்றமில்லாத 
இவர்களை நீங்கள்‌ குற்றப்படுத்த 
மாட்டீர்கள்‌. 

௮ அல்லாமலும்‌ மனிதனுடை 
ய குமாரனானவர்‌ ஓய்வுநாளைக்கு 
றித்தும்‌ கர்த்தராயிருக்றொர்‌ என்‌ 

ர்‌. 

௯ 4 14பின்பு அவர்‌ அவ்விடம்‌ 
விட்டுப்‌ போய்‌, அவர்களுடைய 
செப ஆலயத்தில்‌ பிரவேசித்தார்‌. 

௰ 15அங்கே கும்பின கையை 
யுடைய மனிதன்‌ ஒருவன்‌ இரும்‌ 
தான்‌; அப்பொழுது அவர்கள்‌ ௮ 
வர்மேல்‌ குற்றஞ்சாற்றும்படிக்கு 
அவரைரோக்கி,ஓய்வுகாளில்‌ ௬௧ 
மாக்குறெது நியாயமா என்று 
கேட்டார்கள்‌. 

மிக 18அவர்‌ சொன்னது: உங்க 
ளில்‌ எவனானாலும்‌ தன்‌ ஆடு ஓய்வு 
நாளில்‌ ஒரு குழியிலே விழுந்தால்‌ 











மத்தேயு 0௨ அதிகாரம்‌. 


௨௭ 





அதைப்‌ பிடித்துத்‌ தூக்கவிவொன்‌ இ. பி. ௬௧. 


அல்லவா? 

௰௨ ஆட்டிலும்‌ மனிதனானவன்‌ 
மிகவும்‌மேன்மையாயிருக்றொன்‌; 
ஆதலால்‌ ஓய்வுகாளிலே நன்மை 
செய்றெது. நியாயந்தான்‌ என்று 
சொல்லிப்‌ பின்பு அந்த மனிதனை 
தொக்கி, 

ம௩ உன்‌ கையை நீட்டு என்‌ 
ரூர்‌; அவன்‌ நீட்டினான்‌; உடனே 
௮து மறுகையைப்போலவே சக 
மாயிற்று. 

௰௪. அப்பொழுது பரிசேயர்‌ பு 
றப்பட்டுப்‌ போய்‌, அவளைச்‌ சங்‌ 
கரிக்கும்படிக்கு யோசனைபண்‌ 
ணிக்கொண்டார்கள்‌. 

மடு 4 2அதை இயேசுவானவர்‌ 
அறிந்து, அவ்விடம்விட்டுப்போ 
னார்‌; ூஅப்பொழுது அரேக சனங்‌ 
கள்‌ அவர்‌ பின்னே சென்றார்கள்‌. 

ம எல்லாரையும்‌ அவர்‌ குண 
மாக்கிப்‌ *பின்பு தம்மைப்‌ பிரசித்‌ 
தீம்பண்ணாதபடிக்கு அவர்களுக்‌. 
குக்‌ கட்டளையிட்டார்‌. 

௰எ அதினாலே இதோ, நான்‌ 
தெரிக்தகொண்ட ஊழியக்கா 


வவ எனவ 


1மத்‌, ௨௭. ௧, 
மாற்‌.௩.௬, லூக்‌, 
௬.௦௯, யோவா. 
டு, ௦௮: 0.௩௯: 
ம்க்‌. 


ஓமத்‌, ௰. ௨௩, 
மாற்‌. ௬. ௪, 


3 மத்‌, 2௯, ௨. 


4 மத்‌. ௯, ௬0. 


5 ஏசா. ௪௨, ௧, 


6 முத்‌ ௩,௰எ: 6௭. 


ரன்‌, எனக்கு அன்பானவர்‌, என்‌ | 9: 


ஆத்துமாவுக்குப்‌ பிரியமானவர்‌; 
இவரிடத்திலே என்னுடைய ஆவி 
இருக்கச்‌ செய்வேன்‌; இவர்‌ நியா 
யமானதை உலகத்தாருக்கு அறி 
விப்பார்‌; 

௰௮ சண்டைபண்ணாமலும்‌ கூச்‌ 
குரல்பண்ணாமலும்‌ இருப்பார்‌; இ 
வருடைய சத்தம்‌ வீதிகளில்‌ ஒரு 
வராலும்‌ கேட்கப்பவெதில்லை; 

௰க நியாயமானது செயமாய்‌ இ 
ருக்கும்படி செய்நிறவளைக்கும்‌ | 


7 மத்‌. ௯, ௬௨, 
மாற்‌, ௬, ம்க, 
லூக்‌, ௦௧, ௦௪, 

8மத்‌. ௯, ௬௪, 
மாற்‌, ௬, ௨௨, 
ப மக, மடு. 
* அல்லது பெ 
யேல்‌ செபுப்‌. 
அப்படியே 
௨௭-வசன த்தி 


௨௬, 
10 தானி.௨.௪௪ : 


இவர்‌ நெரிந்திருக்கற நாணலை | ௭.௦௪, லூக்‌, 


முறியாமலும்‌, மங்‌.இ எறிகிற திரி 

யை அணையாமலும்‌ இருப்பார்‌. 
௨௰ இவருடைய நாமத்தின்மே | 

லே புறத்தேசத்தார்‌ நம்பிக்கையா 
ருப்பார்கள்‌ என்று, 


௨௧ ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்த | 


வசனம்‌ நிறைவேறிற்று. 


| 





௧.௩௬௩௬: ம்க, ௨உ௰;: 
0௭, ௨ம்‌, ௨௧. 


11 ஏசா.௪௯.௨௪, 
லூக்‌, மக, ௨௧, 
௨௨, ௨௬, 





௨௨ 4 அப்போது பிசாசுபிடி 
தீத குருடும்‌ ஊமையுமான ஒரு 
வன்‌ அவரிடத்தில்‌ கொண்டுவரப்‌ 
பட்டான்‌; குருடும்‌ ஊமையுமா 
னவன்‌ பேசவும்‌ காணவும்தக்க 
தாக அவனைக்‌ குணமாக்‌இஞார்‌. 

௨௩ சனங்கள்‌ எல்லாரும்‌ பிர 
மித்து, இவர்‌ தாவீதின்‌ குமாரன்‌ 
அல்லவா என்றார்கள்‌. 

௨௪ பரிசேயர்‌ அதைச்‌ கேட்‌ 
டு, இவன்‌ பிசாசுகளுடைய தலைவ 
னாயெ * பெயேல்செபூலினாலே 
பிசாச களைத்‌ அரத்துறொனே அன்‌ 
றி, மற்றப்படியல்ல என்றார்கள்‌. 

௨ட இயேசுவானவர்‌ அவர்க 
ரூடைய சிந்தனைகளை அறிந்து 
அவர்களை நோக்கி, ஒரு இராச்சி 
யத்தார்‌ தங்களுச்குள்ளேதானே 
பிரிவினைபண்ணினால்‌ அழிந்து 
போவார்கள்‌; அல்லாமலும்‌ ஒரு 
பட்டணத்தாரானாலும்‌ குடும்பத்‌ 
தாரானாலும்‌ தங்களுக்குள்ளே பிரி 
வினைபண்ணினால்‌, நிலைநிற்கமா 
ட்டார்கள்‌. 

௨௬ அப்படிப்போலச்‌ சாத்தான்‌ 
மற்றொரு சாத்தானைத்‌ அரத்தினால்‌ 
அவர்களுக்குள்ளேதானே பிரிவி 
னை உண்டாகுமே; அப்படியா 
னால்‌ அவனுடைய இராச்சியம்‌ 
எப்படி கிலைநிற்கும்‌? 

௨௪ அல்லாமலும்‌ நான்‌ பெ 
யேல்செபூலினாலே பிசாசுகளைத்‌ 
அரத்துறெவன்‌ என்றால்‌, உங்கள 
பிள்ளைகள்‌ அவைகளை ஆராலே 
அரத்துறார்கள்‌ ; ஆகையால்‌ அவர்‌ 
களே உங்களுக்கு நியாயத்தீர்ப்பு 
கொடுப்பார்கள்‌. 

௨௮ நான்‌ பராபரனுடைய ஆ 
வியினாலே பிசாசுகளைத்‌ துரத்து 
கிறபடியால்‌, பராபரனுடைய ஆ 
ளுகையே உங்களிடத்தில்‌ வந்தி 
ருக்கின்றது. 

௨௯ 11அல்லது முன்பு பலவா 
னைக்‌ கட்டாவிட்டால்‌ அவனு 
டைய வாசஸ்தலத்திலே ஒருவன்‌ 
எப்படிப்‌ பிரவேரித்து, அவனு 


டைய உடைமைகளைக்‌ கொள்ளை 


த க்க 








௨௮ 





மத்தேயு 0௨ அதிகாரம்‌. 


ன்‌ 


யிடுவான்‌; (பலவானைக்‌ கட்டின 
பின்பல்லவா) அவனுடைய வா 
சஸ்தலத்தைக்‌ கொள்ளையிவொன்‌. 
௬௰ என்‌ பங்கில்‌ இராதவன்‌ என 
க்கு விரோதமாய்‌ இருக்கிறான்‌; 
என்னுடனே கூடச்‌ சேர்த்து 
க்கொள்ளாதவன்‌ தெற அடிக்கி 

௬௪ ஏ ஆதலால்‌ நான்‌ உங்களுக்‌ 
குச்‌ சொல்லுநெதாவது: !எந்தப்‌ 
பாவமும்‌ தூஷணமும்‌ மனிதர்க 

க்கு மன்னிக்கப்படும்‌; “தேவ 
ஆவியை (நிந்திக்கும்‌) தூஷணம்‌ 
மாத்திரம்‌ மனிதருக்கு மன்னிக்‌ 
கப்படுவதில்லை. i 

௬௨ 3எவனானாலும்‌ மனிதனுடை 
ய குமாரனுக்கு விரோதம்‌ பே 
சினால்‌ ௮௮ அவனுக்கு மன்னிக்‌. 
கப்படும்‌; *எவனாடிலும்‌ பரிசுத்த 
தேவ ஆவிக்கு விரோதம்‌ பேசி 
னால்‌ அது அவனுக்கு இம்மையி 
லும்‌ மறுமையிலும்‌ மன்னிக்கப்‌ 
படுவதில்லை. 

௬௩ மேலும்‌ ஒரு மரத்தின்‌ தன்‌ 
மையை அதின்‌ சனிகளாலே அறி 
யலாம்‌; ஆகையால்‌ நீங்கள்‌ ஒரு 
மரத்தை நல்லமரமென்று எண்ணி 
னால்‌, அதின்‌ கனியையும்‌ ஈல்ல 
தென்று எண்ணுங்கள்‌; அல்லது 
நீங்கள்‌ ஒரு மரத்தைக்‌ கெட்ட மர 
மென்று எண்ணினால்‌, அதின்‌ 
கனியையும்‌ கெட்டதென்று எண்‌ 
ணுங்கள்‌. 

௬௪ இருதயத்தின்‌ நிறைவினா 
லே வாய்பேசும்‌; ஆதலால்‌ வி 
ரியன்‌ குட்டிகளே, நீங்கள்‌ பொ 


।ல்லாதவர்களாயிருக்க நன்மையா 


னவைகளை எப்படிப்‌ பேசுவீர்‌ 
கள்‌ 2 


௬௫ ஈல்ல மனிதனானவன்‌ தன்‌ 


, இருதயத்திலுள்ள ஈல்ல பொக்கி 


ஷத்தில்‌ நல்லவைகளை எடுத்துக்‌ 
காண்பிக்கிறான்‌; பொல்லாத மனி 
தன்‌ தன்‌ பொல்லாத பொக்கிஷத்‌ 
தில்‌ பொல்லாதவைகளை எடுத்துக்‌ 
காண்பிக்டிறான்‌. 

௬௬ மனிதர்கள்‌ பேசும்‌ வீணை 





இ. பி. ௬௧. 
பவட எனவவ? 
1 மாற்‌, ௬, ௨௮. 
லூக்‌,௰௨.௰,எபி, 
௬. ௪: ம்‌, ௨௬, 
௨௯, கயோ, 

டு 0௬, 

2 மாற்‌, ௩, ௨௯, 
லூக்‌, ௦2௨, 9, 
எபி, ௬, ௬: ய, 
௨௬,௨௬௯. அப்‌, 
எ. கெ 

3 மத்‌, மக, ம௯; 

ம௩.இடு,யோவா, 

எ, 0௨, ௫௨, 
கதமோ, ௧. ௦௩. 

4 கயோ,டு,ம௬, 

மத்‌, எ. 60௭, 
லூக்‌,௬,௪௩,௪௪, 

6 லூக்‌, ௬, ௪௫, 

7 மத்‌, ௧, எ, ௨௧௩ 
௬௬, 

8 மத்‌,௰ச௬,க, மாற்‌, 
௮. மக. லூக்‌, 
மக, 0௯௬, ௨௯௬. 
யோவா, ௨,0௮. 
ககொரி.க.௨௨, 

9 ஏசா, ௫௭, ௧, 
மத்‌.மசு.௪ மாற்‌, 
௮.௧௮.யோவா, 
௪. ௪௮. 

10 யோனா.௨, ௧, 


3 


11 யோனா,ஈ,௫, 


19 எரே, ௬, மக, 
எசே, ம்சு, ௫௧, 
௫௨.உரோ,௨. 
௨௭, 

13 லூக்‌,௦௪,௬௨. 


14 ௧ இரா, ம்‌,க, 
௨ சாளர, ௯௬,௧, 
லூக்‌, மக, ௬௧, 


| 


வார்த்தைகள்‌ யாவையும்‌ குறித்து 
நியாயத்தீர்ப்பு சாளிலே உத்தரவு 
கொடுப்பார்களென்று உங்களுச்‌ 
குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 

௬௭ எப்படியும்‌ உன்‌ வார்த்தை 
களினாலே நீதிமானென்றும்‌, உன்‌ 
வார்த்தைகளினாலே குற்றவாளி 
என்றும்‌ தீர்க்கப்பவொய்‌. 

௩௮ ( அப்பொழுது வேதபா 
ரகரிலும்‌ பரிசேயரிலும்‌ இலர்‌ 
அவரை நோக்கி, போதகரே, உம்‌ 
மாலே ஒரு அடையாளத்தைக்‌ 
காண விரும்புகிறோம்‌ என்றார்‌ 
கள்‌. 

௬௯ அதற்கு அவர்‌ சொன்னது: 
சோரமார்க்கமாய்ப்‌ போகிற பொ 
ல்லாத சந்ததியாநிய இவர்கள்‌ 
ஒரு அடையாளத்தைக்‌ கேட்‌ 
றார்கள்‌; யோனா தீர்க்கதரிசியின்‌ 
அடையாளமேயன்றி வேறு ௮ 
டையாளம்‌ இவர்களுக்குக்‌ கொ 
டுக்கப்பவெதில்லை. 

.௪௰ என்னவென்றால்‌, ? யோனா 
என்பவன்‌ இரவும்‌ பகலும்‌ மூன்று 
நாள்‌ ஒரு பெரிய மீனினுடைய 
வயிற்றில்‌ இருந்ததுபோல, மனி 
தனுடைய குமாரனும்‌ இரவும்‌ பக 
லும்‌ மூன்றுநாள்‌ பூமியின்‌ இருத 
யத்திலே இருப்பார்‌ என்பதே: 
௪௧ 1யோனா என்பவன்‌ பிர 
சங்கம்‌ பண்ணினபொழுது மினி 
வே பட்டணத்தார்‌ மனம்‌ திருப்பி 
ஞர்கள்‌;  யோனாவிலும்‌ அதிக 
மேன்மையானவர்‌ இதோ இங்கே 
இருக்கிறார்‌; ஆதலால்‌ நியாயத்‌ 
தீர்ப்பு காளிலே நினிவே பட்ட 
ணத்தார்‌ எழும்பி, இவர்களைச்‌ குற்‌ 


| றவாளிகளென்று தீர்ப்பார்கள்‌. 


௪௨ 14அல்லாமலும்‌ தெற்கு இ 
ராசஸ்திரி மிகுந்த தூரமான தேசத்‌ 
இலிருந்து சாலோமோனுடைய 
ஞானத்தைக்‌ கேட்க வந்தாள்‌; சா 
லோமோனிலும்‌ அதிக மேன்மை 
யானவர்‌ இதோ இங்கே இருக்கி 
றார்‌; ஆதலால்‌ நியாயத்தீர்ப்பு கா 








ளிலே அந்தஇராசஸ்திரி எழும்பி, 





இவர்களைச்‌ குற்றவாளிகளென்று 
1தீர்ப்பாள்‌. 

௪௬ 4 அல்லாமலும்‌, ௮சுத்தமா 
ன ஆவி ஒரு மனிதனைவிட்டுப்‌ 
புறப்பட்ட பின்பு ?சண்ணீர்‌ இல்‌ 
லாத இடங்களில்‌ அலைந்து, இளை 


ப்பாறுதற்கான இடத்தைத்‌ தேடி. 


யும்‌ அடையாமல்‌ இருக்கும்பொ 
முது, 

௪௪ அது நான்‌ விட்டுவந்த என்‌ 
லீட்கெகுத்‌ திரும்பிப்‌ போவேன்‌ 
| என்றுசொல்லி,(அங்கே )சென்று, 
அவ்விடத்தை வெறுமையாயும்‌, 
பெருக்கிச்‌ சோடிக்கப்பட்டதா 
யும்‌ இருக்கக்கண்டு, திரும்பிப்‌ 
பொய்‌, 

௪ட௫ தன்னிலும்‌ அதிக பொல்‌ 
லாத வேறு ஏழு ஆவிகளைத்‌ தன்‌ 
னுடனே கூட்டிக்கொண்வெந்து 
பிரவே௫த்து, அங்கே வாசம்பண்‌ 
ணும்‌; 3இவ்விதமாய்‌ அந்த மணி 
தனுடைய முன்‌ நிலைமையிலும்‌ 
பின்‌ நிலைமை அதிக கேடுள்ளதாய்‌ 
இருக்கன்றத; அப்படியே இந்தப்‌ 
பொல்லாத சந்ததிக்கும்‌ சம்பவிச்‌ 
கும்‌ என்றார்‌. 

௪௬ ௭ “அவர்‌ இப்படிச்‌ சனங்‌ 
களுடனே பேசுகையில்‌, அவ 
ருடைய தாயும்‌ சகோதாரும்‌ வந்‌ 
அ, வெளியே நின்று, அவரோடே 
பேசத்‌ தேடினார்கள்‌. 

௪௭ அப்பொழுது ஒருவன்‌ ௮ 
வரை நோக்கி, இதோ, உம்முடை 
ய தாயாரும்‌ சகோதரரும்‌ வெளி 
யே நின்று, உம்மோடே பேசத்‌ 
தேடுகிறார்கள்‌ என்றான்‌. 

௪௮ அப்படித்‌ தமக்குச்‌ சொன்‌ 
னவனுக்கு அவர்‌ மாறுத்தரமாக, 
[என்னுடைய தாய்‌ யாவள்‌? என்‌ 
| சகோதரர்‌ யார்‌? என்று சொல்லி, 
௪௯ தம்முடைய கையைத்‌ தம்‌ 
முடைய சீஷர்மேலே நீட்டி, இ 
தோ, இவர்கள்‌ என்‌ தாயும்‌ என்‌ 
சகோதரருமாய்‌ இருக்கிறார்கள்‌. 
௫ம்‌ எவனானாலும்‌ பரமண்ட 
லங்களில்‌ . இருக்கிற என்‌ பிதா 
வின்‌ சித்தத்தின்படி செய்தால்‌, 


மத்தேயு 0௩ அதிகாரம்‌. 


இ. பி. ௬௧. 


Ke எள்‌. 
1 லூக்‌, மக, ௨௪, 
2 யோபு. ௧, ௭. 

கபே, .௮. 
3 எபி, ௬. ௪: ம, 

௨௬, ௨பே, ௨. 

௨ம்‌, ௨௧, ௨௨. 
4 மாற்‌, ௬, ௬௧, 

லூக்‌, ௮. 0௯, 

உம்‌, ௨௧, 

5 மத்‌, மட, ௫௨, 
மாற்‌, ௬, ர, 
யோவா.௨.0௨,. 
எ, ௬, ௫, அப்‌, 
௧,௰௪, ககொரி. 
௯. ட. கலா, ௧, 
௰௯. 

6 யோவா, மடு, 
௦௪. கலா,ட.சு: 
௬. மடு, கொ 
லோ, ர, ௦௧, 
எபி, ௨, 0௧, 

7 மாற்‌, ௪, ௧. 

8 லூக்‌, ௮. ௪, 

9 லூக்‌, ௫. ர, 


10 லூச்‌, ௮. ௫, 


11] கமோ, ௨௬. 
ம, 


12 மத்‌, 6௪, மட, 
மாற்‌. ௪, ௯. 





௨௯ 


அவனே என்‌ சகோதரனுமாய்ச்‌ 
சகோதரியுமாய்த்‌ தாயுமாய்‌ இருக்‌ 
கிறான்‌ என்றார்‌. 


௩. அதிகாரம்‌. 


விதைக்‌நற வனையும்‌ விதையையும்‌ உவமையாகக்‌ 
காட்டியது. 0௮. அதின்‌ வியாக்‌யொனம்‌, ௨௪, 
களைகளையும்‌, ௬௩௧. கடுகுவிதையையும்‌, ௬௬, புளித்‌ 
தமாவையும்‌, ௪௪. வயவில்‌ ஒளிக்கப்பட்ட பொச்‌ 
இஷத்தையும்‌, ௪௫, முத்தையும்‌, ௪௭, கடலில்‌ 
போடப்பட்ட வலையையும்‌ உவமையாகக்‌ கரட்‌ 
டியது, ௫௬, இறிஸ்து தம்முடைய செரந்த ஊரா 
ரால்‌ அசட்டைபண்ணப்பட்டது. 


* அ/ச்சாளிலே இயேசுவானவர்‌ 
வீட்டிலிருந்து புறப்பட்டுச்‌ கட 
லின்‌ அருகே உளுச்காந்தார்‌. 

௨ அப்பொழுது அரேக சனங்‌ 
கள்‌ அவரிடத்தில்‌ கூடிவந்தபடி 
யால்‌, அவர்‌ படவில்‌ எறி உளுக்‌ 
காந்து, சனங்கள்‌ எல்லாரும்‌ கரை 
யிலே நிற்க, 

௩ அநேக விசேஷங்களை உவ 
மைகளால்‌ அவர்களுக்குச்‌ சொன்‌ 
னதாவது: 

௪ ஏ ?விதைச்கிறவன்‌. ஒருவன்‌ 
விதைக்கப்‌ புறப்பட்டான்‌; ௮ 
வன்‌ விதைக்கையில்‌ சில (விதை) 
வழி அருகே விழுந்தன; அவை 
களைப்‌ பறவைகள்‌ வந்து பட்டுத்‌ 
தன. 

டு வேறுசில (விதை) மிகுந்த 
மண்ணில்லாத கற்பாறை இடங்‌ 
களில்‌ விழுந்து, அழமான மண்‌ 
ணில்லாததினால்‌ உடனே மூளைத்‌ 
தன. 

௬ வெயில்‌ தோன்றினபொழுது 
அவை திய்ந்துபோய்‌, வேரில்லா 
ததினாலே உலர்ந்துபோயின. 

௭ வேறு ல (விதை) முள்ளுக்‌ 
களுள்ள இடத்திலே விழுந்தன; 
மூள்ளுக்கள்‌ வளர்ந்து அவைகளை 
ரெருச்கப்போட்டன: 

௮ வேறு இல (விதை) நல்ல 
நிலத்தில்‌ விழுந்து, சல நாறாகவும்‌ 
சில அ௮றுபதாகவும்‌, லெ முப்ப 
தாகவும்‌ பலன்கொடுத்தன. 

௯ 2கேட்நிறதற்குக்‌ காதுள்ள 
வன்‌ கேட்கக்கடவன்‌ என்றார்‌. 
௰ ஏ அப்பொழுது சீஷர்கள்‌ அவ 


௮ 
. 








நீதிமான்களும்‌, 


FW 


மத்தேயு ம௩ அதிகாரம்‌. 











ரிடத்தில்‌ வந்து, என்னத்தினாலே | இ. பி. ௬௧. 
உவமைகளால்‌ அவர்களோடே | அ அவ 


பேசுதிறீர்‌ என்றார்கள்‌. 

மக அதற்கு ௮வர்‌ சொன்னது: 
பரலோக இராச்சியத்தின்‌ இரக 
யங்களை அறியும்படிக்கு உங்க 
ளுக்கு அருள்‌ அளிக்கப்பட்டது; 


அவர்களுக்கு அப்படி அளிக்கப்‌ 
படவில்லை. 


௰௨ எப்படியெனில்‌, எவன்‌ 
உள்ளவனாயிருக்சரானோ அவனு 
க்குக்‌ கொடுக்கப்படும்‌, பரிபூர 
ணமும்‌ அடைவான்‌; எவன்‌ உள்‌ 
ளவன்‌ அல்லாதவனாய்‌ இருக்கிறா 
னோ. அவனிடத்தில்‌ உள்ளதும்‌ 
எடித்துக்கொள் ர்க்‌ 

ம௩ அவர்கள்‌ கண்டும்‌ காணா 
மலும்‌, கேட்டும்‌ கேளாமலும்‌, இக்‌ 
இத்துச்கொள்ளாமலும்‌ இருக்றெ 
படியினாலே, சான்‌ உவமைகளால்‌ 
அவர்களுடனே பேசுறேன்‌. 
ம *இந்தச்‌ சனங்கள்‌ கண்க 
ளினாலே காணாமலும்‌, காதுகளி 
னாலே கேளாமலும்‌, இருதயத்தி 
னாலே சிந்தித்துக்கொள்ளாமலும்‌, 
திரும்பாமலும்‌, என்னால்‌ ஆரோக்‌, 
தியம்‌ அடையாமலும்‌ இருக்கும்‌ 
படிக்கு அவர்கள்‌ கடினமாக்கப்‌ 
பட்ட இருதயம்‌ உடையவர்க 
ளுமாய்‌, வருத்தத்தோடே கேட்‌ 
இற காதுள்ளவர்களுமாய்‌, மூடிக்‌ 
கொண்டிருக்கிற கண்களை உடை 
யவர்களுமாய்‌ இருக்றெபடியினா 
லே, 

௰௫. நீங்கள்‌ உற்றுக்‌ கேட்டா 
லும்‌ சிந்தித்துக்கொள்ளாமல்‌ இ 
ருப்பீர்கள்‌; உற்றுப்பார்த்தாலும்‌ 
அறியாமல்‌ இருப்பீர்களென்று, 
ஏசாயா சொன்ன தீர்ச்சதரிசனம்‌ 
அவர்களிடத்தில்‌ நிலைவேதி வரு 
இன்றது. 

மச “உங்கள்‌ கண்களோ காணு 
நெபடியினாலும்‌, உங்கள்‌ காது 
கள்‌ கேட்றெபடியினாலும்‌ பாக்கி 
யமுள்ளவைகள்‌. 

௰௪ அநேகம்‌ திர்க்கதரிசிகளும்‌ 
நீங்கள்‌ காண 


1 மத்‌. 0௧, உடு: 
௰ம௬, ௭, மாற்‌, 
௪.ம்க,க கொரி, 
௨.ம௰. ௪யோ. 
௨, ௨௭. 


2 மத்‌, ௨௫.௨௯, 
மாற்‌, ௪, உடு, 
லூக்‌, ௮. 0௮: 
௰௯, ௨௬. 

3 ஏசா. ௬. ௯. 
எசே, 0௨, ௨. 
மாற்‌, ௪, 2௨, 
தூக்‌, ௮. ம்‌. 
யோவா, 2௨, 
௪ம்‌, அப்‌, ௨௮. 
௨௬,௨௭,உரோ 
2௪.௮. ௨கொரி, 
க, ம௪, 0. 

4 எபி, டு, ம்க, 

5 மத்‌, 0௬, 6௭. 
லூக. ம்‌. ௨௬, 
௨௪, ன்‌! 
உம்‌, ௨௯, 

6 எபி, மக, ௦, 
கபே, ௧, ம்‌, ௦௪, 

7 மாற்‌. ௪, ௰௪. 
லூக்‌, ௮. 2௧. 

8 மத்‌, ௪. ௨௬, 

9 ஏசா, ௫௮. ௨. 
ஏசே, ௩௩௬. ௬௧, 
௧௨, யோவா. 
டு, ஈடு, 

10 மத்‌, மக. ௬. 
௨ தீமோ,க,ம்ட. 


11 எரே, ௪. ௩, 


12 மத்‌. 0௯. ௨௭. 
மாற்‌, 0. ௨௭௬. 
லுக்‌, ௮. ௨௪. 
க தமோ, ௬.௯. 
௨ தீமோ, ௪ம்‌. 





இறவைகளைச்‌ காணவும்‌, நீங்கள்‌ 
கேட்நறெவைகளைக்‌ கேட்கவும்‌ 
விரும்பியும்‌, . காணாமலும்‌ கே 
ளாமலும்‌ போனார்களென்று மெய்‌ 
யாகவே உங்களுக்குச்‌ சொல்லு 
கிறேன்‌. 

௦௮ 4[ 7ஆகையால்‌ விதைக்றெ 
வனுடைய உவமையைக்‌ கேளுங்‌ 
கள்‌. 

௰௯ ருவன்‌ பரலோக இராச்‌ 
சியத்தைக்குறித்து வசனத்தைக்‌ 
சேட்டும்‌ அதைச்‌  இந்தித்துக்‌ 
கொள்ளாமல்‌ இருக்கிறபொழுது 
பொல்லாங்கன்‌ வந்து, அவனு 
டைய 'இருதயத்தின்மேல்‌ விதைச்‌ 
கப்பட்டதை எடுக்கிறான்‌; அவ 
னே விதை விழுந்த வழிக்கு ஒப்‌ 
பானவன்‌. 

௨௰ விதை. விழுந்த கற்பா 
றைக்கு ஒப்பானவன்‌ அந்த வ௪ 
னத்தைக்‌ கேட்ட, உடனே ௮ 
தைச்‌ சக்தோஷத்தோடே ஏற்றுக்‌ |” 
கொண்டு, 

௨௧ பின்பு அது தனக்குள்ளே 
வேர்பற்றி இராமல்‌ கொஞ்சக்கா 
லம்‌ மாத்திரம்‌ அதைப்‌ பற்றிக்‌ 
கொள்ளுவான்‌; அந்த வசனத்‌ 
தின்‌ நிமித்தம்‌ உபத்திரவமும்‌ துன்‌ 
பப்படுதலும்‌ உண்டாகிறபொ 
ழுது உடனே அவன்‌ தவறுவான்‌ 
என்பதே. 

௨௨ விதை விழுந்த ன்னாள்‌ 

எ இடத்துக்கு ஒஓப்பானவன்‌ 12 ௮ 
ந்த வசனத்தைக்‌ கேட்குிறபொ 
முது லவு£க கவலைகளும்‌, ஐசுவ 
ரியத்தின்‌ வஞ்சனையும்‌ அவ்வச 
னத்தை நெருக்கிப்போடுவதால்‌, 
கனியற்றவனாவான்‌ என்பதே. 

௨௩ விதை விழுந்த நல்ல நிலச்‌ 


| அக்கு ஒப்பானவன்‌ அந்த வசனத்‌ 


தைச்‌ கேட்டும்‌, சிந்தித்தும்‌, அதின்‌ 
படி செய்தும்‌, நூறும்‌ அறுபதும்‌ 
முப்பதுமாகப்‌ பலனைக்‌ கொடுத்‌ 
தும்‌ வருவானென்பதே என்றார்‌. 
௨௪. ஏ பின்பு அவர்‌ வேறொரு 
உவமையை அவர்களுக்குச்‌ சொ 
ல்லிக்காட்டினார்‌; அதாவது, பர 











மத்தேயு ௰௩ அதிகாரம்‌. 


௩௧ 





(லோக இராச்சியம்‌ ஒரு வயல்‌ 
| நிலத்துக்கு ஒப்பாயிறாக்‌ இன்றது ; 


இ. பி, ௬௧, 
"வண்ட எனைய 


[அந்த நிலத்திலே எசமானானவன்‌ | 1 மத. க. ௦௨. 


நல்ல விதையை விதைத்தான்‌. 
௨ட பின்பு மனிதர்‌ நித்திரை 
பண்ணுகையில்‌, அவனுடைய ப 


2 ஏசா.௨.௨, ௧, 
மீகா. ௪, ௧, 
மாற்‌, ௪, ௬௧, 
லூத்‌. 0௬, 0௯. 

3 லூக்‌, மக, ௨௧, 


கைஞன்‌ வந்து, கோதுமைக்குள்‌ | * ஓரேக்குப்‌ பா 


ளே களைகளை விதைத்துப்‌ போ 


னான்‌. 

௨௬ பயிரானது வளர்ந்து கதிர்‌ 
விட்டபொழுது, அந்தச்‌ களைக 
ரூம்‌ காணப்பட்டன. 

௨௭ வேலைக்காரர்‌ எசமானிடச்‌ 
தில்‌ வந்து, ஆண்டவனே, 
உமது வயல்நிலத்திலே நல்ல வி 
தையை விதைக்கவில்லையா? களை 
கள்‌ அதிலே எப்படி. உண்டாயின 
என்றார்கள்‌. 

௨௮ அதற்கு அவன்‌; பகைஞன்‌ 
அப்படிச்‌ செய்தான்‌ என்றான்‌; 
-| அப்பொழுது வேலைக்காரர்‌, நாங்‌ 
கள்‌ போய்‌ அவைகளைப்‌ பிடுங்‌ 
கிப்போடச்‌ சத்தமாயிருச்சறீரோ 
என்று கேட்டார்கள்‌. 

௨௯ அதற்கு அவன்‌ சொன்‌ 
னது: வேண்டாம்‌; களைகளைப்‌ 
பிடுங்குகிறபொழுது நீங்கள்‌ கோ 
அமையையும்‌ கூட வேரோடே 
பிடுங்காதபடி க்கு, 

௬௰ !அவ்விரண்டையும்‌ அறப்‌ 
டுக்காலம்‌ வரைக்கும்‌ வளர விடுங்‌ 
கள்‌; அறுப்புக்காலத்திலே அறுக 
இறவர்கள்‌ முதலாவது களைகளைப்‌ 
பிடுங்கி, அவைகளைச்‌ சுட்டெறிக்‌ 
இெதற்குக்‌ கட்கெளாகச்‌ கட்ட 
வும்‌, கோதுமையை என்‌ களஞ்சி 
யத்தில்‌ சேர்க்கவும்‌ கட்டளையிட 
வேன்‌ என்று சொன்னான்‌ என்றார்‌, 

௬௧ 4 பின்பு அவர்‌ வேறொரு 
உவமையை அவர்களுக்குச்‌ சொ 
ல்லிச்‌ காட்டினார்‌; அதாவது, பர 
லோக இராச்சியம்கடுகுவிதைக்கு 
ஒப்பாயிருக்கறெது; அதை ஒரு 
மனிதன்‌ எடுத்துத்‌ தன்‌ நிலத்திலே 
விதைத்தான்‌. 

௬௨ அத எல்லா விதைகளிலும்‌ 
சிறியதீரயிருந்தும்‌ வளரும்பொ 


ம 





ஷையிலுள்ள 
வார்த்தை அரை 
ப்படி குறைய 
ஒன்றரை மரக்‌ 
கால்‌ அளவைக்‌ 
குறிக்கும்‌, 


நீர்‌ 4 சம்‌, எனு. ௨. 


5 உரோ. மக. 
௨ட. சககொரி, 
௨,எ.எபே.௩.௯ 
ம்க, கொலோ, 
க, ௨௬, 


6 மாற்‌,௫,௬௩,௬௪, 


7 மத்‌. ௨௪. ௦௪: 


௨௮. 0௯. மாற்‌. 
௰௬, மடு, ௨ம்‌, 
லூக்‌. ௨௪. ௪௭, 
உரோ. ம, 0௮. 
கொலோ.க. ௬, 


8௧ மோ. ௬,௫. 


யோவா.௮.௪௪, 
அப்‌. ம்௩, ம்‌, 
க யோ.ஈ, ௮. 


9 யோவே.ஈ௩.௰௨. 


வெளி. ம்‌௪,௰டு. 








முது னைகளிலும்‌ பெரிதாக, 
ஆகாசத்துப்‌ பறவைகள்‌ அதின்‌ 
கிளைகளில்‌ வந்தடையத்தக்கதான 
செடியாம்‌ என்றார்‌. 

௩௬ 4 பின்பு அவர்‌ வேறொரு 
உவமையை அவர்களுக்குச்‌ சொ 
ன்னார்‌; அதாவது, மூன்று * மரக்‌ 
கால்‌ மாமுழுவதும்‌ புளிப்பாகும்‌ 
வரைக்கும்‌ ஒரு ஸ்திரி புளிப்பு 
மாவை எடுத்து அதிலே அடக்கி 
வைத்தாள்‌; பரலோக இராச்சியம்‌ 
இந்தப்‌ புளிப்புமாவுக்கு ஒப்பாய்‌ 


1 இருக்கின்றது என்றார்‌. 


௬௪ ஏ *என்‌ வாயைத்‌ திறந்து 


' உவமைகளாலே பேசுவேன்‌; 5௨ 


லகத்தோற்றம்‌ முதற்கொண்டு ம 
றைபொருளானவைகளை வெளிப்‌ 
படுத்துவேன்‌ என்று தீர்க்கதரிசி 
யால்‌ உரைக்கப்பட்டது நிறைவே 
அத்தக்கதாக, 

௩௫ இயேசுவானவர்‌ இவைக 
ளையெல்லாம்‌ உவமைகளாகச்‌ ௪ 
னங்களுடனே பேசினார்‌, உவ 
மைகளினாலேயன்றி வேறுவிதமா 
க அவர்‌ அவர்களுடனே பேச 
வில்லை. 

௩௬ ஏ அப்பொழுது இயேசுவா 
னவர்‌ சனங்களை அனுப்பிப்‌ பின்‌ 
பு வீட்டுச்குப்போனார்‌; அங்கே 
அவருடைய £ீஷர்‌ அவரிடத்தில்‌ 
வந்து,நீர்‌ வயல்நிலத்தின்‌ களைகளை 
க்குறித்துக்‌ காட்டின உவமையை 
எங்களுக்கு வெளிப்படுத்தவேண்‌ 
டும்‌ என்று கேட்டார்கள்‌. 

௩௭ அவர்களுடனே அவர்‌ மறு 
மொழியாகச்‌ சொன்னதாவது: 
நல்ல விதையை விதைக்கிறவன்‌ 
மனிதனுடைய குமாரனே; வயல்‌, 
நிலம்‌ உலகமே, 3 

௩௮ 7ஈல்ல விதை இராச்சயத்‌ 
தின்‌ புத்திரரே; களைகள்‌ பொல்‌, 
லாங்கனுடைய புத்திரரே. 

௬௯ அவைகளை விதைக்றெ ப 
கைஞன்‌ பிசாசே; அறுப்பு உல 
கத்தின்‌ முடிவே; அறுக்கிறவர்‌ 
கள்‌ தேவ தூதர்களே. 

௪௰ ஆதலால்‌ களைகள்‌ சேர்ச்சப்‌ 








| 
(௬௨ 





மத்தேயு ௰௩ அதிகாரம்‌. 





பட்டு, அக்கினியினால்‌ சுட்டெ 
நிக்கப்படுகிறதுபோல, இவ்வுலக 
த்தின்‌ முடிவிலே நடக்கும்‌. 

௪௧ மனிதனுடைய குமாரன்தன்‌ 
லய தூதரை அனுப்புவான்‌; 
1அவர்கள்‌ அவனுடைய இராச்‌ 
சியத்தில்‌ இருக்றெ சகல இடறல்‌ 
களையும்‌ அக்நிரமம்செய்நறெவர்க 
ளையும்‌ சேர்க்க, 

௪௨ “அமுதலும்‌ பற்கடிப்பும்‌ உ 
ண்டாயிருக்றெ $அக்கினிச்குளை 
யிலே போடுவார்கள்‌. 

௪௩ “அப்பொழுது நீதிமான்கள்‌ 
தங்கள்‌ பிதாவின்‌ இராச்சியத்தி 
லே சூரியனைப்போலப்‌ பிரகாரிப்‌ 
பார்கள்‌; கேட்டறதற்குக்‌ காதுள்‌ 
ளவன்‌ *கேட்கச்கடவன்‌. 

௪௪ ரி அல்லாமலும்‌ பரலோக 
இராச்சியம்‌ வயல்நிலத்தில்‌ ஒளிக்‌ 
கப்பட்டிருக்கிற பொக்கிஷத்துக்‌ 
கு ஒப்பாயிருக்கன்றது; அதை 
ஒரு மனிதன்‌ கண்டு, அதை மறை 
தது, அதைக்குறித்து அடைந்த சக்‌ 
தோஷத்தினலே போய்த்‌ தனக்‌ 
குள்ள யாவையும்‌ விற்று, அந்த 
1வயல்நிலத்தையே கொள்ளு 
ரான்‌. 

௪௫ 4 அல்லாமலும்‌ பரலோக 
இராச்சியம்‌ ஈல்ல முத்துகளைத்‌ 
செல 

௪௬ ஒரு ஆணிமுத்தைக்‌ கண்‌ 
டு, போய்‌, தனக்குள்ள யாவையும்‌ 
விசி அதைக்‌ கொள்ளுகிற வியா 
பாரி ஒருவனுக்கு ஓப்பாயிருக்‌ 
இன்றது. 

௪௪ ரி அல்லாமலும்‌ பரலோக 
இராச்சியம்‌ ஒரு வலைக்கு ஒப்பா 

கீகின்றது; வலையானது கட 
விலே போடப்பட்டு, எல்லாச்‌ சா 
தியான மீன்களையும்‌ வாரி நிறைந்‌ 
தபொழுது, 

௪௮ சனங்கள்‌ அதைக்‌ கரையில்‌ 
இழுத்து, உளுக்காந்து, நல்லவை 
களைப்‌ பாத்திரங்களில்‌ சேர்த்துக்‌ 
கொண்டு, தகாசவைகளைச்தள்ளிப்‌ 
போடுஇரர்கள்‌. 

௪௯ இவ்விதமாக உலகத்தின்‌ மு 








இ. பி. ௩௬௧. 
"வத்தி எக 


1 மத்‌, மறு. ௭. 


உபே,௨, ௧, 


2 மத்‌, ௮, 0௨, 


டும்‌, வச, 
3 மத்‌, ர, 


௨ம்‌, 6, 


4 தானி, 0௨, ௩, 
க கொரி, ட, 
௪௨, ௪௬, ௫௮. 


5௧௯. வச, 


6 பிலி, ௬. எ, ௮. 
7 ஏசா, ௫௫,௧, 

வெளி, ௩, 0௮. 
£8 வாக்‌, ௨. ௪, 


௬.௦௪, மடு: ௮. 


௰, ம௯, 
9மத்‌, ௨௨, ம, 
10 ௨௫, ௬௨, 
11 ௪௨. வச, 
12 உன்னத, ௭, 
0௩, 


13 மத்‌, ௨, ௨௩. 
மாற்‌.௬.௧. லூக்‌, 


௪. மச, ௨௩௬, 


14 ஏசா. ௪௯. ௭. 


மாற்‌.௬.௬ லூக்‌, 


௧,௨௬, யோவா, 


சு. ௪௨, 
15 மத்‌.ம௨.சசு. 
மாற்‌. மடு, ௫ம்‌, 
16 மாற்‌, ௬, ௩, 


௰௨, 
வெளி,௰௯.௨௰: 


டிவிலே நடக்கும்‌; 10 தேவதூதர்‌ 
புறப்பட்டு, நீதிமான்களிவிருந்து 
அன்மார்க்கரைப்‌ பிரித்து, 

ட௫ம்‌ 11 அழுதலும்‌ பற்கடிப்பும்‌ உ 
ண்டரயிருக்கிற அக்கினிச்சூளை 
யிலே போடுவார்கள்‌ a சொ 
ல்லி, 

௫௧ பின்பு நீங்கள்‌ இவைகளை 
எல்லாம்‌ அறிந்துகொண்டீர்களா 
என்று இயேசுவானவர்‌ சஷர்களி 
டத்தில்‌ கேட்டதற்கு, ஆண்ட 
வரே, அறிந்துகொண்டோம்‌ என்‌ 
றீர்கள்‌. 

௫௨ 12அவர்‌ பின்னும்‌ அவர்க 
ளைகோக்கி௮ப்படியிருக்கையால்‌, 
பரலோக. இராச்சியத்தைக்குறித்‌ 
அப்‌ போதனையடைந்த வேதபார 
சன்‌ எவனோ, அவன்‌ தன்‌ பொக்கி 
ஷத்தில்‌ புதியவைகளையும்‌ பழை 
யவைகளையும்‌ எடுத்துச்காண்பிக, 
கற. வீட்டெசமானுக்கு ஒப்பா 
யிருக்கிறான்‌ என்றார்‌. 

௫௩ ஏ இப்படி இயேசுவானவர்‌ 
இந்த உவமைகளைச்‌ சொல்வி மு 
டித்தபின்பு, 

௫௪ 18 அவர்‌ அவ்விட்ம்விட்டுத்‌ 
தாம்‌ வளர்ந்த ஊரிலேவக்து, செப 
ஆலயத்திலே சனங்களுக்கு உப 
தேசம்பண்ணினார்‌; அவர்கள்‌ ௮ 
தைச்‌ கேட்டுப்‌ பிரமித்து, இப்ப 
டிப்பட்ட ஞானமும்‌ வல்லமை 
களும்‌ இவனுக்கு எங்கேயிருந்து 
வந்தன 2 

௫௫ 14இவன்‌ தச்சனுடைய குமா 
ரன்‌ அல்லவா? 15இவனுடைய 
தாய்‌ மரியாள்‌ என்னப்பட்டிருக்‌ 
கிறாள்‌ அல்லவா? “யாக்கோபு, 
யோசே, சீமோன்‌, யூதா என்ப 
வர்கள்‌ இவனுடைய சகோதரர்‌ 
அல்லவா? 

௫௬ இவனுடைய சகோதரிகள்‌ 
எல்லாரும்‌ நமக்குள்ளே இருக்‌ 
கிறார்கள்‌ அல்லவா? இப்படியி 
ருக்க, இவையெல்லாம்‌ இவனுக்‌ 
கு எங்கேயிருந்து வந்தன டல 
சொல்லி, 











1 ௫௭ 1அவலாக்குறித்து இடறல்‌ 
|பட்டார்கள்‌; அப்பொழுது இயே 
சுவானவர்‌ அவர்களைநோக்கு, ர்‌ 
க்கதரிசி ஒருவன்‌ தன்‌ ஊரிலேயும்‌ 
தன்‌ குடும்பத்திலேயுமே அன்றி 
மற்ற இடங்களிலே கனஈனப்‌ 
படான்‌ என்றார்‌. 

௫௮ மேலும்‌ அந்தச்‌ சனங்களு 
டைய அ௮விசுவாசத்தினாலே அவர்‌ 


அவ்விடத்திலே அநேக அற்புதங்‌ 
களைச்‌ செய்யவில்லை. 


அதிகாரம்‌. 


௧, இநிஸ்துவைக்குறித்து ஏரோது நினைத்த நினைவு. 
௩, யோவான்‌ ரெச்சேதம்‌ பண்ணப்பட்ட கார 
ணம்‌, ௦௩. இயேசுவானவர்‌ ஓர்‌ வனாந்தரமான 
இடத்திற்குப்போய்‌, ௰௫.அவ்விடத்தில்‌ ஐந்து 
அப்பங்களினாலும்‌, இரண்டு மீன்களினாலும்‌, ஐயா 
யிரம்பேருக்குப்‌ போசனம்‌ கொடுத்த, ௨௨, 
கடலிலே நடந்து சஷரிடத்தில்‌ வந்து, ௬௪, 
கெனேசரேத்தினிடத்தில்‌ இறல்‌இத்‌ தம்முடைய 
வஸ்திரத்தின்‌ ஒரத்தைத்‌ தொட்ட பிணியாளிக 
ளைக்‌ குணமாக்கனெது, 


அக்காலத்திலே *காற்பங்கு தே 
சாதிபதியாகிய ஏரோதே இராசா 
இயேசுவின்‌ ஒீர்த்தியைக்‌ கேள்‌ 
விப்பட்டு, 

௨ தன்‌ ஊழியக்காரரை ரோக்‌ 
இ, அவன்‌ யோவான்ஸ்கானன்‌, 
அவன்‌ மரித்தோரிவிருந்து எழுந்‌ 
திருந்தவன்‌, அதினாலே அவன்‌ 
அற்புதங்களைச்‌ *செய்து வரு _ 
றான்‌ என்றான்‌. 

௩ அது எப்படியென்றால்‌, ௭ 

ரோதே இராசா தன்‌ தம்பியாகிய 
பிலிப்பினுடைய மனைவி ஏரோதி 
'யாளைக்குறித்து, நீர்‌ அவளைச்‌ சேர்‌ 
த்துக்கொள்ளக்கூடாதென்று, 
௫௪ யோவான்‌ அவனுடனே சொ 
ன்னபடியினாலே, ஏரோதே இரா 
சா அவனைப்‌ பிடித்துக்‌ கட்டிக்‌ 
காவலில்‌ வைத்தான்‌. 

ட௫ ,அவனைக்‌ கொலைசெய்யவும்‌ 
மனதாயிருந்தான்‌ ; 7அப்படியிரும்‌ 
அம்‌ சனங்கள்‌ யோவானைத்‌ தீர்க்க 
தரிசியென்று எண்ணினபடியி 
னாலே அவன்‌ அவர்களுக்குப்‌ 
பயந்து(அப்படிச்செய்யவில்லை. ) 


5 











இ. பி. ௩௬௨. 


No, என்னயா 
1 மத்‌,ம்க,சு.மாற்‌, 
௬.௩, ௪. 
2 லூக்‌, ௪, ௨௪, 
யோவா.௪.௪௪, 


3 மாற்‌, சு, ட, ௬. 


4 மாற்‌. ௬, 6௪, 
லூக்‌, ௬, ௭. 


* அல்லது அவ 
னால்‌ செய்யப்‌ 
படறது, 


5 மாற்‌, ௬. மறு, 
லூக்‌, ௬, ௨௰, 


6௩ மோ, மறு. 
மச: ௨௰, ௨௧, 


7 மத்‌. ௨௧. ௨௬, 
தூக்‌, ௨ம்‌. ௬. 
8 மத்‌,௰,௨௩ :0௨. 
ம்டு.மாற்‌.௬.௧௨, 
லூக்‌, ௯. ம்‌, 
யோவா. ௬. ௧. 
9 மத்‌,௯.௬௬,மாற்‌ 

௬. ௬௪, 








௬௬ 


சென்மநாள்‌ கொண்டாடப்படு 
கிற காலத்திலே, ஏரோதியாளின்‌ 
குமாரத்தி ஏரோதே இராசாவுக்கு 
மிகுந்த சந்தோஷம்‌ உண்டாகத்‌ 
தக்கதாக நடனம்‌ பண்ணினபொ 
முத, 

௭ அவன்‌ அவளைகோக்‌, நீ எ 
தைக்‌ கேட்டாலும்‌ தருவேன்‌ என்‌ 
அ அவளுக்கு ஆணையிட்டு வார்த்‌ 
தைகொடுத்தான்‌. 

௮ உடனே அவள்‌, தன்‌ தாய்‌ 
தனக்குப்‌ போதித்திருந்தபடியே, 
நீர்‌ யோவான்‌ ஸ்நானனுடைய சர 
சை ஒருதாலத்தில்‌ இங்கே எனக்‌ 
குக்‌ கொடுக்கவேண்டும்‌ என்று 
கேட்டாள்‌. 

௯ இராசா துக்கம்‌அடைந்தான்‌; 
அப்படியிருந்தும்‌ தான்‌ கொடுத்த 
ஆணையின்‌ நிமித்தமும்‌, பந்தியில்‌ 
கூட இருந்தவர்களின்‌ நிமித்த 
மும்‌ ௮வன்‌ அதைக்‌ கொடுக்கக்‌ 
கட்டளையிட்டான்‌. 

௰ அந்தப்படி இராசாவினாலே 
அனுப்பப்பட்டவர்கள்‌ காவல்‌ கூ 
டத்துக்குப்போய்‌ யோவானைச்‌ 
சிரச்சேதம்பண்ணி, 

மிக வந்து, அவனுடைய சிரசை 
ஒரு தாலத்திலே வைத்து, அந்தப்‌ 
பெண்ணுக்குக்‌ கொடுத்தார்கள்‌; 
அவள்‌ அதைத்‌ தன்‌ தாய்க்குக்‌ 
கொண்டுபோய்ச்‌ கொடுத்தாள்‌. 

௰௨ பின்பு அவனுடைய சீஷர்‌ 
கள்‌ வந்து அவனுடைய உடலை 
எடுத்து அடக்கம்‌ பண்ணி, வந்து, 
இயேசுவுக்கு அந்தச்‌ சங்கதியை 
அறிவித்தார்கள்‌. 

௰௩. 4 8இயேசுவானவர்‌ அதை 
கீகேட்டு, அவ்விடம்விட்டு வனாக்‌ 
தரமான இடத்திலே சனியே 
இருக்க ஒருபடவில்‌ எறிப்போ 
னார்‌; சனங்கள்‌ அதைக்‌ கேள்விப்‌ 
பட்டுப்‌ பட்டணங்களிலிருந்து 
கால்‌ ஈடையாய்‌ அவர்‌ பின்சென்‌ 
றீர்கள்‌. 

ம௪ ஏ இயேசுவானவர்‌ புறப்‌ |: 
பட்டுத்‌ இரளான சனங்களைக்‌ 








௩௪ 


மத்தேயு 0௪ அதிகாரம்‌. 





கண்டு, அவர்களுக்கு இரக்கமாய்‌ | இ. பி. ௬௨. 


மனதுருஇ, அவர்களில்‌ வியாஇப்‌ | அ 


பட்டவர்களைக்‌ குணமாக்‌இஞார்‌. 


மடு 4 1சாயங்காலத்திலே அவ | 1 மாத்‌. ௬. ௩௦. | 
லூக்‌. ௯, 6௨. 
யோவா, ௬. 0, 
மடு, ௩௬. 
ரஸ்க்‌: பகல்‌ போயிற்று; ஆத 3 மாற்‌. ௬. ௪௬, 


4 யோவா. ௬, | 


ருடைய சீஷர்‌ அவரிடத்தில்‌ வந்‌ 
து, இது வனாந்தரமான இடம்‌,அல்‌ 


லால்‌, இத்தச்‌ சனங்கள்‌ ரொமங்க 
ளுக்குப்‌ போய்த்‌ தங்களுக்காகப்‌ 
போசனபதார்த்தங்களைக்‌ கொள்‌ 
ஞம்படிக்கு இவர்களை அனுப்பி 
விடும்‌ என்றார்கள்‌. 

௰௬ அதற்கு இயேசுவானவர்‌, 

இவர்கள்‌ போகவேண்டுவ தில்லை; 
[நீங்களே இவர்களுக்குச்‌ சாப்பாடு 
கொடுங்கள்‌ என்றார்‌. 

மஎ அவர்கள்‌ சொன்னது: ஐந்‌ 
அஅப்பமும்‌ இரண்டு மீன்களுமே 
அல்லாமல்‌ வேறொன்றும்‌ எங்களி 
டத்தில்‌ இல்லை என்றார்கள்‌. 

௮ அவைகளை எனக்கு இக்‌ 
கே கொண்டுவாருங்கள்‌ என்றார்‌. 

மக பின்பு சனங்கள்‌ புல்லின்‌ 
மேல்பக்தியிருக்கும்படிக்கு அவர்‌ 
கட்டளையிட்டு, அவ்வைந்து அப்‌ 
பங்களையும்‌ இரண்டு மீன்களையும்‌ 
எடுத்து, வானத்தை அண்ணாந்து 
பார்த்து, அவைகளை ஆசீர்வதித்து 
அப்பங்களைப்பிட்டுச்‌ சஷர்களுச்‌ 
குக்‌ கொடுத்தார்‌, சீஷர்கள்‌ அவை 
களைச்‌ சனங்களுக்குக்‌ கொடுத்‌ 
தார்கள்‌. 

௨௰ அவர்கள்‌ எல்லாரும்‌ சாப்‌ 
பிட்டுத்‌ இருத்தி அடைந்தார்கள்‌; 
அதுவுமல்லாமல்‌ சேஷமானவை 
களைப்‌ பன்னிரண்டு கூடைநிறை 
ய எடுத்தார்கள்‌. 

௨௧. அப்படிச்‌ சாப்பிட்டவர்‌ 
கள்‌ பெண்களும்‌ பிள்ளைகளும்‌ 
தவிர ஏறக்குறைய ஐயாயிரம்‌ பேர்‌ 
இருந்தார்கள்‌. 

௨௨ 4 உடனே இயேசுவான 
வர்‌ சனங்களை அனுப்பிவிடுகை 
யில்‌, தம்முடைய ீஷர்கள்‌ பட 
வில்‌ ஏறித்‌ தமக்கு முன்னே அக்‌ 
கரைக்குப்‌ போகும்படிக்கு அவர்‌ 
களைத்‌ அரிதப்படுத்தினார்‌. 


2 மத்‌. 


ம்சு, 


5 யோபு. ௬. ௮. 


* மோதுறதை. 


6 சல்‌.௨.எ.மாற்‌. 
௧, ௪, மத்‌, ம, 
மச: ௨௪௬. ௬௩, 
லூக்‌, ௪. ௪௧, 
யேோரவா.௪.௪௯: 
௬. ௬௮: ௦௧, 
௨௭. அப்‌. ௮. 
௬௧௬.உரோ.க.௪. 





௨௩ சனங்களை அனுப்பிவிட்ட 
பின்பு அவர்‌ தனியே செபத்தியா 
னம்‌ பண்ணும்படிக்கு ஒரு மலை 
யின்மேல்‌ ஏறினார்‌; *சாயந்தரமா 
னபொழுது அவர்மாத்திரம்‌ அல்‌ 
கே இருந்தார்‌. 

௨௪ அவ்வேளையிலே படவுகட 
லின்‌ நடுவே சேர்ந்து, எதிர்‌ காற்‌ 


| நிருக்ததினாலே அலைகளால்‌ ௮லை 
| வுபட்டது. 


௨௫ அப்படி இருக்கிறபொழு 
அ, இரவின்‌ நாலாம்‌ சாமத்திலே இ 
யேசுவானவர்‌ கடலின்மேலே ந 
டந்து அவர்களிடத்திற்குப்‌ போ 
ஞர்‌. 

௨௬ அவர்‌ கடலின்மேல்‌ நடக்‌ 
கிறதைச்‌ ஷேர்‌ கண்டு,தத்தளித்து, 
ஆவேஷம்‌ உண்டாயிருக்கிறது 
என்று புலம்பிப்‌ பயத்தினாலே கூ 
ப்பிட்டார்கள்‌. 

௨௭ உடனே இயேசுவானவர்‌, 
திடன்கொள்ளுங்கள்‌, நான்தான்‌, 
பயப்படாதிருங்கள்‌ என்று அவர்‌ 
களுடனே சொன்னார்‌. 

௨௮ பேதுரு அவருக்கு, ஆண்‌ 
டவரே, நீரேயானால்‌ சலத்தின்‌ 
மேல்‌ உம்மிடத்தில்‌ வரும்படி ௪ 
னக்குக்‌ கட்டளையிடும்‌ என்றான்‌. 

௨௯ அதற்கு அவர்‌, வா என்‌ 
ரூர்‌; அப்பொழுது பேதுரு பட 
வைவிட்டு இறங்கி இயேசுவினி 
டத்துக்கு, அரும்பத்‌ சச்‌ 
தின்மேலே ஈடந்து, 

௬௰ காத்றுப்‌ சபவத்திருக்றெதை 
க கண்டு பயம்‌ அடைந்து ௮மிழத்‌ 
தொடங்கி, ஆண்டவரே, என்னை 
இரட்‌சிக்கவேண்டுமென்று கூப்‌ 
பிட்டான்‌. 

௬௪. உடனே இயேசுவானவர்‌ 
கையை நீட்டி அவனைப்‌ பிடித்‌ 
துக்கொண்டு, அற்பவிசுவாசியே, 
ஏன்‌ சந்தேகப்பட்டாய்‌ என்றார்‌. 

௩௨ அவர்கள்‌ படவில்‌ ஏறின 
வுடனே காற்று அமைதலாயிற்று. 

௬௩ “அப்பொழுது படவிலுள்ள 
வர்கள்‌ வந்து, மெய்யாகவே நீர்‌ 
பராபரனுடைய குமாரனாயிருக்கி 





மத்தேயு ௰ட அதிகாரம்‌. 


௩௫ 





ட்‌ தீர்‌ என்று சொல்லி, அவரை வ। இ. பி. ௬௨. 
 [ணங்கினார்கள்‌. 


௬௪ 4 1பின்பு அவர்கள்‌ அக்க 
ரைக்கு ஓடி, கெனேசரேத்து நாட்‌ 
டில்‌ வந்தார்கள்‌. 

௬௫ அவ்விடத்து மனிதர்‌ அவ 
ரை அறிந்து அந்தத்‌ திசைகளில்‌ 
எங்கும்‌ ஆள்களை அனுப்பிப்‌ பிணி 
யாளிகள்‌ எல்லாரையும்‌ அவரிடத்‌ 
தில்‌ அழைத்துக்கொண்வெர்து, 

௬௬ அவருடைய வஸ்திரத்தின்‌ 
ஓரத்தைமாத்திரம்‌ தொடும்படிக்கு 
உத்தரவுகேட்க, அதைத்‌ “தொட்‌ 
ட யாவரும்‌ சொஸ்தம்‌ அடைம்‌ 
தார்கள்‌. 


௰௫. அதிகாரம்‌. 


க. வேதபாரகறாம்‌ பரிசேயரும்‌ தேவகற்பனைகளைத்‌ 


தங்களுடைய பாரம்பரைகளினாலே. மீறினதற்கா | 


கக்‌ இறிஸ்து அவர்களைக்‌ கடிற்துகொண்டு, ௦௧. 
வாய்க்குள்ளே போடற பதார்த்தம்‌ மனுஷனைத்‌ 
தட்பெபடுத்தாதென்று போதித்தது. ௨௧, அவர்‌ 
கானான்‌ தேசத்தாளுடைய மகளையும்‌, ௩ம்‌. மற்ற 
அகேகம்‌ கும்புகளையும்‌ குணமாக்கி, ௬௨, ஏழு 
அப்பங்களினாலும்‌, இல இறுமீன்களினாலும்‌, ஸ்தி 
ரிகளும்‌ பிள்ளைகளும்‌ தவிர நாலாயிரம்‌ புருஷர்‌ 
களுக்குப்‌ போசனம்‌ கொடுத்தது. 


அக்காலத்திலே எருசலேமிலி 


ருந்து வந்த வேதபாரகரும்‌ பரிசே 


| யரும்‌ இயேசுவினிடச்தில்‌ வந்து, 


௨ *உம்முடைய சிஷர்‌ தங்கள்‌ 


[கைகளைக்‌ கழுவாமல்‌ போசனம்‌ 
பண்ணுகிறார்கள்‌; அப்படி அவர்‌ 
[கள்‌ பெரியோர்களுடைய பாரம்‌ 
பரை நியாயத்தை என்‌ மீறி நடக்‌ 


இிறார்கள்‌ என்றார்கள்‌. 

-௬ அதற்கு அவர்‌ சொன்னது: 
உங்கள்‌ பாரம்பரை நியாயத்தினா 
லே நீங்களும்‌ பராபரனுடைய 
கற்பனையை ஏன்‌ மீறி ஈடகூநீர்‌ 
கள்‌ 2 

௪ எப்படியெனில்‌, உன்‌ தகப்‌ 


| பனையும்‌ தாயையும்‌ கனம்பண்ண 


வேண்டுமென்றும்‌, 7தகப்பனையா 
னாலும்‌ தாயையானாலும்‌ நிந்திப்ப 


வனை மரண ஆக்னெக்குட்படுத்த 


வேண்டுமென்றும்‌ பராபரன்‌ கட்‌ 
டனையிட்டார்‌. 
டடு “அப்படியிருந்தும்‌ 


நீங்கள்‌, 





வண்ணை, எனவ! 
1 மாற்‌. ௬. ௫௩. 
2 மத்‌, ௯. ௨௧, 
மாற்‌. ௬. 6, வூர்‌, 
௬.௰௯.௮ப்‌.0௯. 
௰௨, 
3 மாற்‌, எ. ௧. 
4 மாற்‌ ௪, இ. 
5 கொலோ; ௨. 


௮. 

6௨ மோ. ௨ம்‌. 
௨௨, ௩ மோ. 
ம௯, ௩, இமோ. 
ட, ௨௬. வாக்‌. 
௨௬ ௨௨.எபே, 
௬. ௬, 

7 ௨ மோ. ௨௧. 
௦௭ ௩ மோ,௨ம்‌, 
௯.டுமோ.உ௭. 
௰௬, வாக்‌, ௨ம்‌, 
உம: ௩ம்‌, ம௪, 

8மாற்‌, ௭, மக, 
0௨, 

9 மாற்‌, எ. ௬, 

10 ஏசா, ௨௯,௦௩௬, 
ஏசே, ௬௬. ௬௧. 

11 ஏசா,௨௯, ௦௩, 
கொலோ. ௨ 
2௮-௨௨, இத்‌. 
க, மர, 


12 மாற்‌, ௭, 


14 யோவா. மடு. 
௨, க கொரி,க, 


௰௨, மி, 


15 ஏசா, ௯, ௨௬, 
மல்‌இி. ௨. ௯, 
மத்‌, ௨௩௬, 6௯, 


எவனாலும்‌ தன்‌ தகப்பனுடனே | தூக்‌. ௬. ௩௯, 


அல்லது தாயுடனே, உமக்கு என்‌ 
னாலே உதவுநறெது ஏதுண்டோ 
அதைக்‌ காணிக்கையாகக்‌ கொடுக்‌ 
கிறேன்‌ என்று சொன்னால்‌, 

௬ அவன்‌ தன்‌ தகப்பனை அல்‌ 
லது தாயைக்‌ கனம்பண்ணவேண்‌ 
டுவதில்லை என்று போதித்து, இவ்‌ 
விதமாய்ப்‌ பராபரனுடைய கற்ப 
னையை உங்கள்‌ பாரம்பரை நியா 
யத்தினலே அவமாக்கிவருதிறீர்‌ 
கள்‌. 

எ ஆ வஞ்சகரே, 10இந்தச்‌ ச 
னங்கள்‌ தங்கள்‌ வாயினாலே என்‌ 
னைச்‌ சேர்ந்து தங்கள்‌ உதடுகளி 
னாலே என்னைக்‌ கனம்பண்ணியும்‌ 
தங்கள்‌ இருதயமோ எனக்குச்‌ தூர 
மாய்‌ விலகியிருக்கன்றது. 

௮ அப்படி இவர்கள்‌ மனிதர்‌ 
களுடைய கற்பனைகளாகய போ 
தகங்களைப்‌ போதிகறெவர்களாயி 
ருந்து எனக்கு வீணாக ஆராதனை 
செய்கிறார்கள்‌ என்று, 

௯ ஏசாயா என்பவன்‌ உங்களைக்‌ 
குறித்து ஈன்றாய்த்‌ தீர்க்கதரிசனம்‌ 
உரைத்தானென்று சொன்னார்‌. 

௰ ஏ பின்பு சனங்களைத்‌ தம்மி 
டத்தில்‌ வரவழைத்து, நீங்கள்‌ கே 
ட்டுச்‌ சிந்தித்துக்கொள்ளுங்கள்‌. 
போகிற 


மக வாய்க்குள்ளே 


. [பொருள்‌ ஒருவனையும்‌ அசுசிப்ப 
|[டத்தமாட்டாது; வாயிலிருந்து பு 
.[ஐப்படிற பொருளே ஒருவனை 


அ௮சுசிப்படுத்துகன்றதென்று ௮ 
வர்களூடனே சொன்னார்‌. 

௰௨ 4 அப்பொழுது அவரு. 
டைய சீஷர்‌ அவரிடத்தில்‌ வந்‌ 
து, பரிசேயர்‌ இந்த வசனத்தைக்‌ 
கேட்டு விதனப்பட்டார்கள்‌ என்‌ 
அ அறிந்திருச்கிறீரா என்றார்கள்‌. 

௰௩ அதற்கு அவர்‌, 14என்‌ பர 
மபிதா ஈடாத நாற்றுகள்‌ யாவும்‌ 
பிடுங்கப்படும்‌. 

௰௪ அவர்களை விட்டுவிடுங்கள்‌, 
15குருடருச்கு வழிகாட்டுகிற. குரு 
டராயிருக்கிறார்கள்‌ ; ஒரு குருடன்‌ 
மற்றொரு குருடனுக்கு வழிகாட்‌ 





௬௬௬ 


மத்தேயு மட அதிகாரம்‌. 


டினால்‌ இருவரும்‌ குழியிலே விழு | 9. பி.௩௨.। டைய ஷேர்‌ வந்து அவளாகோக்‌ 


வார்கள்‌ எனறார்‌. 


ம௫ அப்பொழுது பேதுரு ௮ |! ற்‌. எ. 2௭, 


வரை நோக்கி, இந்த உவமையை 
எங்களுக்கு வெளிப்படுத்ச வேண்‌ 
டுமென்று கேட்டான்‌. 

௰௬ அதற்கு இயேசுவானவர்‌, 
“நீங்களும்‌ இன்னம்‌ புத்தியில்லா 
தவர்களா? 

௰௪ வாய்க்குள்ளே போடிறவை 
கள்‌ யாவும்‌ வயிற்றில்‌ பிரவே 
சத்துப்‌ பின்பு ஆசனவழியாய்ச்‌ 


கழிந்து போதின்றன என்பதை நீ| ௨௬: ௦௬. ௪௧, 


ங்சள்‌ இன்னம்‌ இந்தித்துக்கொள் 
ளவில்லையா? 

௰௮ *வாயிவிருந்து புறப்பட 
இவைகள்‌ இருதயத்திலிருந்து பு 
றப்பட்‌ வருகின்றன; அவைக 
ளே மனிதனை அசுப்படத்துகின்‌ 
றன. 

மக “ஏவையெனில்‌, பொல்லா 
த சிந்தனைகள்‌, கொலைகள்‌, விப 
சாரங்கள்‌, வேூத்தனங்கள்‌, கள 
வுகள்‌, பொய்ச்சாட்டுகள்‌, தூஷ 
ணங்களாகிய இவைகள்‌ இரு 
தயத்திலிறாக்து புறப்பட்டு வரு 
தின்றன. 

௨௮ இவைகள்‌ மனிதனை ௮௪ 
சிப்படுத்துறெவைகள்‌; கைக 
வாமல்‌ சரப்பிடுநறது மனிதனை 
அசுசிப்படுத்தாது என்றார்‌. 

௨௧ ரி பின்பு இயேசுவானவர்‌ 
அவ்விடம்விட்டுப்‌ புறப்பட்டுத்‌ 
தறுச்தோன்‌ பட்டணங்களின்‌ இ 
சைகளுக்குப்‌ போனார்‌. 

௨௨ அப்பொழுது அ௮வ்விடங்‌ 
களின்‌ எல்லைகளிலிருந்து வந்த 
கானான்‌ சேசத்தாளாடிய ஒரு ஸ்தி 
ரி அவரைமோக்‌ட, ஆண்ட வரே, 
தாவீதின்‌ குமாரனே, என்‌ மகள்‌ 
பசாசினாலே கடினமாய்‌ வாதிக்‌ 
சப்படுகிறாள்‌, எனக்கு இரங்க 
வேண்டுமென்று சொல்லிச்‌ கூப்‌ 
பிட்டாள்‌. 

௨௩ அவரோ அவளுக்கு மாறுத்‌ 
சரமாக ஒரு வார்த்தையும்‌ சொல்‌ 
ல்வில்லை; அப்பொழுது அவரு 


கொண்‌ | இ, இவள்‌ நம்மைப்‌ பின்தொடர்ர்‌ 
அ கூப்பிடுகிறாளே; ஆதலால்‌ இ 
வளை அனுப்பிவிடும்‌ என்று வேண்‌ 
டி.ச்கொண்டார்கள்‌. 

௨௪ அதற்கு அவர்‌, காணாமல்‌ 
போன ஆடகெளாதிய இஸ்ரவேல்‌ 
குடும்பத்சாரிடத்துக்கே அன்றி, 


2 மத்‌,0௬.௬.மாற்‌ 
௭. ௦௮. 

3 க கொரி.சு.௰௩. 

4 யாக்‌, ௬, ௬, 

5கமோ. ௧.டு: 
௮. ௨௧, வாக்‌, 
சும௪:ம௰சு.௰௯ 
எரே, ௦௭. ௯. 








பழச கம்‌ (மற்றவர்களிடத்தில்‌) சான்‌அனுப்‌ 
௨௨, பப்படவில்லையே என்றார்‌. 

6 மாற்‌, எ. ௨௪, 2 A 
ஸ்‌ ம்‌ ௨௫ அவளோ வந்து, ஆண்ட 


வரே, எனக்குச்‌ சசாயஞ்செய்ய 
வெண்டுமென்று அவரை நமஸ்கா 
ரம்பண்ணினாள்‌. 

௨௬ அவர்‌ சொன்னது: 8பிள்‌ 
ளைகளுடைய அப்பத்தை எடுத்து, 
நாய்களூக்குப்‌ போடுகிறது ஈல்ல 
தல்லவே என்றார்‌. 

௨௪ அதற்கு அவள்‌, ஆண்டவ 

7, மெய்தான்‌, ஆடலும்‌ நாய்கள்‌ 
தங்கள்‌ எசமான்கள்‌ போசனம்‌ 
செய்கிற பலகைகளிவிருந்து விழு 
றெ உச்சிட்டங்களைத்‌ தின்னுமே 
என்றாள்‌. 

௨௮ அப்பொழுது இயேசுவா 
னவர்‌ அவளைரோக்கி, ஆ ஸ்திரி 
யே, உன்‌ விசுவாசம்‌ பெரிதாயி 
ருக்கன்றது; நீ விரும்பினபடி. உ 
னக்கு ஆகக்கடவது என்றார்‌; அந்‌ 
கேரமே அவளுடைய மகள்‌ சுகம்‌ 
அடைந்தாள்‌. 

௨௯ ரி பின்பு இயேசுவானவர்‌ 
அவ்விடம்விட்டுப்‌ புறப்பட்டுக்‌ 
கலிலேயாக்‌ கடலின்‌ அருகேவர்‌ 
அ, ஒரு மலையில்‌ ஏறி, அங்கே 
உளுக்கார்தார்‌. 

௬ம்‌ 11அப்பொழுது சப்பாணி 
கள்‌, குருடர்‌, ஊமையர்‌, முடவர்‌ 
கள்‌ முதலான அரேகம்பேனைக்‌ 
கூட்டிக்கொண்டு வந்த மிகுந்த 
சனங்கள்‌ இயேசுவினிடத்தில்‌ வ 
ந்து, அவர்களை அவருடைய பா 
தத்தினிடத்தில்‌ வைத்தார்கள்‌; ௮ 
வர்களை அவர்‌ குணமாக்கினார்‌. 

௬௧ ஊமையர்‌ பேசநிறதையும்‌, 
முடவர்கள்‌ சொஸ்தம்‌ அடைறெ 
தையும்‌, சப்பாணிகள்‌ நஈடக்கறெ 


அப்‌. ௬. உடு, 


உரோ. மடு. ௮. 


8 மத்‌,எ.௬. பிலி, 
௩. ௨. 


9 மாற்‌, ௭. ௬௧, 


10 மத்‌, ௪, மறு, 


11 ஏசா. ௬௫, டு, 
௬, மத்‌. மீக, இ, 
லூக்‌. ௭, ௨௨, 


பட ணவ பட்ட பின ணிக்கை ப்ப்‌ வாட்ட னிய. 





மத்தேயு ௰௬ அதிகாரம்‌. 





௬௭ 





தையும்‌, குருடர்‌ சாணுகிறயைம்‌ 
சனங்கள்‌ கண்டு ஆச்சரியப்பட்டு, 
இஸ்ரவேலின்‌ தேவனைத்‌ அதித்‌ 
தார்கள்‌. 

௩௬௨ 4 பின்பு இயேசுவானவர்‌ 
தம்முடைய சீஷரைத்‌ தம்மிடத்‌ 
தில்‌ அழைத்து, சனங்களைக்குறித்‌ 
அ மன உருச்சமாய்‌ இருக்கிறேன்‌; 
என்னத்தினாலென்றால்‌, இவர்கள்‌ 
மூன்றுநாள்‌ என்னிடத்திலே தங்‌ 
இப்‌ போசனம்‌ இல்லாமல்‌ இருக்‌ 
இருர்கள்‌ ; இவர்கள்‌ வழியிலே 
சோர்ந்துபோகும்படிக்குப்‌ பட்டி 
னியாய்‌ இவர்களை அனுப்பிவிட 
மாட்டேன என்றார்‌. 

௬௩ அதற்கு அவருடைய £ 
ஷர்கள்‌, இவ்வளவு சனங்களுக்‌ 
குத்‌ இருத்தி உண்டாகும்படிக்கு 
வேண்டிய அப்பங்கள்‌ இந்த வ 
ஞந்தரத்திலே நமக்கு எப்படி ௮ 
கப்படும்‌ என்றார்கள்‌. 

௬௪ இயேசுவானவர்‌, உங்களி 
டத்தில்‌ எவ்வளவு அப்பங்கள்‌ 
உண்டு என்றார்‌; எழு அப்பங்க 
ளும்‌ லெ செறுமின்களும்‌ உண்டு 
என்று சீஷர்‌ சொல்ல, 

௩௫ அவர்‌ சனங்களைத்‌ தரை 
யிலே பர்தியிருக்கச்சொல்வி, 


௩௬ பின்பு அந்த எழு அப்‌ 
பங்களையும்‌ மீன்களையும்‌ எடுத்து, 
*தோத்திரம்செய்து, அவைகளைப்‌ 
பிட்டசெ தம்முடைய சீஷர்களுச்‌ 
குக்‌ கொடுத்தார்‌; சீஷர்‌ அவைக 
ளைச்‌ சனங்ளுக்குக்‌ கொடுக்க, 

௬௪ எல்லாரும்‌ சாப்பிட்டுச்‌ இ 
ருத்தி அடைந்தார்கள்‌; பின்பு 
சேஷமானவைகள்‌ ஏழு கூடை 
நிறையச்‌ சேகரித்துக்கொள்ளப்‌ 
பட்டன. 

௩௮ பெண்களும்‌ பிள்ளைகளும்‌ 
சவிர, போசனம்பண்ணின புரு 
ஹர்‌ காலாயிரம்பேர்‌. 

௬௯ அவர்‌ சனங்களை அனுப்‌ 
பிவிட்பெ படவில்‌ ஏறி மகுதலவூ 
நின்‌ இசைகளில்‌ சேர்ந்தார்‌. 





இ. பி. ௬௨. 


வணக அனைவ 


3 மாற்‌, ௮. ௧. 





2 ௨ இரர்‌,௪, ௪௩, 


3 மத்‌, 0௪, 0௯, 


4 க சாமு.௯.ம௬ு. 
லூக்‌. ௨௨, 0௯, 


5 மாற்‌, ௮, ம்‌. 


6 மத்‌, ௨௨. ௬௮. 
மாற்‌. ௮. மக. 
லூக்‌, மக, மச: 
2௨, ௫௪-௫௬. 
சுகொரி,க,௨௨. 

7 மத்‌, 2௨, ௬௯. 


8 மாற்‌. ௮. 0௪, 


9 லூக்‌, ௨௨. ௧, 











௰௬. அதிகாரம்‌. 


௧. பரிசேயர்‌ ஒரு அடையாளத்தைக்‌ சேட்டது, ௧. 
இயேசு பரிசேயர்‌ சது சேயர்‌ என்பவர்களுடைய 
புளித்த மாவுக்குச்‌ சஷர்கள்‌ எச்சரிக்கையாயிருக்‌ 
கப்‌ போதித்தது, 2௩, இறிஸ்துவைக்குறித்தச்‌ 
சனற்கள்‌ நினைத்த நினைவு, 0௬, பேதுரு அவரை 
அறிக்கைபண்ணினது. ௨௧, இயேசு தம்முடைய 
மரணத்தை முன்னறிவித்து, ௨௩. அப்படிச்‌ சம்ப 
விக்காதபடிக்குப்‌ பேதுரு: ஏவினதற்காக அவனைக்‌ 
கடிர்துகொண்டு, ௨௪. தம்மைப்‌ பின்பற்றுகிற 
வர்கள்‌ சிலுவையைச்‌ சுமக்கவேண்டுமென்று 
புத்தி சொன்னது, 


அப்பொழுது பரிசேயரும்‌ சது 
சேயரும்‌ ௮ வரைச்‌ சோதிக்கும்‌ 
படிக்கு அவரிடத்தில்‌ வந்து, வா 
னத்திலிருந்து ஒரு அடையாளத்‌ 
தைத்‌ தங்களுக்குக்‌ காண்பிக்க 
வேண்டுமென்று கேட்டார்கள்‌. 

௨ அவர்களுக்கு அவர்‌ சொன்‌ 
னது: அஸ்தமனமாகெபொழுது 
செவ்வானம்‌ தோன்றியபடியால்‌ 
வெளிவாங்கும்‌ என்றீர்கள்‌. 

௩ அல்லாமலும்‌ உதயமாகெபொ 
முது வானம்‌ சிவப்பாயும்‌ மந்தார 
மாயும்‌ இருக்கிறபடியால்‌, இன்‌ 
றைக்குப பெருங்காற்றும்‌ மழை 
யும்‌ உண்டாகும்‌ என்கிறீர்கள்‌; 
வஞ்சகரே, வானத்தின்‌ தோற்றத்‌ 
தை வகையறுக்க அறிந்திருக்க 
நீர்கள்‌; காலங்களின்‌ அடையா 
எங்களைக்குறித்து வகையறுக்க 
மாட்டீர்களா? 

௪ 7சோரமார்ச்கமுள்ள பொல்‌ 
லாத சந்ததியாரானவர்கள்‌ அடை 
யாளம்‌ கேட்திறார்கள்‌; யோனா 
தீர்க்கதரிசியின்‌ . அடையாளமே 
அன்றி, வேறொரு அடையாள 
மும்‌ இவர்களுக்குச்‌ கொடுக்கப்‌ 
படுவதில்லை என்று சொல்லி, ௮ 
வர்களை விட்டுப்போனார்‌. 

௫ 4 8அவருடைய சீஷர்கள்‌ 
௮ச்சரைக்குப்‌. போனபொழுது 
அவர்கள்‌ அப்பங்களைக்‌ கூடக்‌ 
கொண்டுபோக மறந்திருந்தார்கள்‌. 
௬ அப்பொழுது இயேசுவா 
னவர்‌ அவர்களைரோக்கி, நீங்கள்‌ 
பரிசேயர்‌ சதசேயர்‌ என்றவர்க 
ஞடைய புளிப்புள்ள மாவுக்கு 


௬௮ 


மத்தேயு ௰௬ அதிகாரம்‌, 


வில, மிகவும்‌ எச்சரிக்கையாய்‌ | இ. பி. ௩௨. 


இருங்கள்‌ என்றார்‌. | 

௭ அவர்கள்‌, காம்‌ அப்பங்க 
ளைக்‌ கூடச்‌ கொண்வெராததைக்‌ 
குறித்து (இப்படிச்‌ சொல்லுறா 
ரென்று) தங்களுக்குள்ளே யோ 
சனைபண்ணிச்கொண்டார்கள்‌. 
௮ இயேசுவானவர்‌ அதை ௮ 
றிந்து அவர்களைரோக்கி, அற்ப 
விசுவாசிகளே, நீங்கள்‌ அப்பங்‌ 
களைக்கூடக்‌ கொண்டுவராததைக்‌ 
குறித்து (கான்‌ இப்படிச்சொன்ன 
தாக) உங்களுக்குள்ளே யோசனை 
பண்ணுகிறது என்ன? 

௯ இன்னம்‌ உங்களுக்குப்‌ புத்தி 
இல்லையோ? ஐயாயிரம்‌ பேருக்‌ 
குள்ளே (கொடுத்த) ஐந்து அப்‌ 
பங்களையும்‌, நீங்கள்‌ அவ்வளவு 
கூடைநிறையச்‌ சேகரித்த அண்‌ 
டங்களையும்‌, 

௰ நாலாயிரம்‌ பேருக்குள்ளே 
(கொடுத்த) ஏழு அப்பங்களையும்‌, 

ங்கள்‌ அவ்வளவு கூடை. கிறைய 
எடுத்த அண்டங்களையும்‌ நினைத்‌ 
அக்கொள்ளுறெதில்லையா?. 

மக பரிசேயர்‌ சதுசேயர்‌ என்ப 
வர்களுடைய புளிப்புள்ள மா 
வுக்கு விலகி எச்சரிச்கையாய்‌ 
இருக்கவேண்டும்‌ என்று நான்‌ 
அப்பத்தைக்குறித்துச்‌ சொல்ல 
வில்லை என்று நீங்கள்‌ இந்தத்‌ 
அச்கொள்ளாமல்‌ இருக்கிறது எப்‌ 
படியென்றார்‌. 

௰௨ அப்பொழுது அவர்கள்‌ பரி 
சேயர்‌ சதுசேயர்‌ என்பவர்களு 
டைய அப்பங்களின்‌ புளிப்புள்ள 
மாவுக்கு அல்ல, அவர்களுடைய 
உபதேசத்துக்கே விலகி எச்ச 
ரிக்கையாய்‌ இருச்சச்சொன்னா 
சென்று அறிந்தார்கள்‌. 

ம 4 பின்பு இயேசுவானவர்‌ 
பிலிப்பு கேசாரியாவின்‌: இசைக 
ளில்‌ வந்தபொழுது. அவர்‌ தம்மு 
டைய ஷஹேர்களைரோக்‌இ, மணி 
தீனுடைய குமாரனாகிய என்னைச்‌ 
சனங்கள்‌ யாரென்று. சொல்லு 
ரோர்கள்‌ என்று கேட்டார்‌. 


Ne ய்‌ 


1 மத்‌. 0௪, ௰௭- 
௨ம்‌, யோவா: 
௬, ௬-ம௨. 

2 மத்‌. மடு, ௬௪- 
௬௭, 

3 மாற்‌. ௮. ௨௭. 
லூக்‌, ௯, ௨௮, 

4மத்‌, ௦௪, ௨, 
லூக்‌, ௬. ௭-௯. 

மத்‌, 0௪, ௩௩, 
மாற்‌. ௮. ௨௯. 
லூக்‌, ௯௬, ௨௰, 
யோவா. ௬, 
௬௮: 2௧, ௨௭. 
அப்‌.௮. ௩௭:௯, 
௨ம்‌.கயோஃ௫, 
௰௫:ட.ட. எபி. 
க. ௨, ட. 

6 எபே. ௨. ௮. 


7 க கொரி, ௨.௰௦, 


கலா. ௧, 0௬, 


8 யோவா, ௧. 
௪௨, 

9 எபே, ௨. ௨ம்‌, 
வெளி.௨௧.௦௪, 

10 யோபு. 


௭௭, 0௮. ஏசா, 
௬௮. ம, 


11 மத்‌, ௰௮. ௮, 
யேவ. ௨ம்‌, 
௨௫. 


19 மத்‌, 6௦௭, ௬, 


மாற்‌, ௮. ௬௦. 
லூக்‌, ௯. ௨௧. 


13 மத்‌, ௨ம்‌. ௰௭.- 
உம்‌. மாற்‌, ௮. 
௬௧: ௯௬. ௬௪; ம, 
௬௬. லூக்‌, ௯, 
௨௨: 0௮. ௬௨, 
௧௧: ௨௪.௬, ௭, 


௬௮. 


௰௭,சங்‌, ௯, மக: 


௰௪ “அதற்கு அவர்கள்‌ சொன்‌ 
னது: சிலர்‌ உம்மை யோவான்‌ 
ஸ்நானன என்றும்‌, இலர்‌ எலியா 
என்றும்‌, சிலர்‌ எரேமியா அல்லது 
தீர்க்கதரிசெளில்‌ ஒருவர்‌ என்றும்‌ 
சொல்லுகிறார்கள்‌ என்றார்கள்‌. 

மடு அதற்கு அவர்‌, நீங்கள்‌ 
என்னை யாரென்று சொல்லு தீர்‌ 
கள்‌. என்று கேட்டபொழுது, 

௰௬ அதற்குச்‌ மோன்‌ பேதுரு 
சொன்னது: “கீர்‌ வேனுள்ள பரா 
ப.ரனுடையகுமாரனாகிய இறிஸ்்‌து 
என்றான்‌. 

௰௪ அவனுடனே  இயேசுவா 
னவர்‌ சொன்னது: யோனாவின்‌ 
குமாரனாகிய சீமோனே, மாம்ச 
இரத்தம்‌ அல்ல, பரமண்டலங்க 
ளில்‌ இருக்றெ என்‌ பிதா 7இதை 
உனக்கு வெளிப்படுத்தினார்‌; ஆத 
லால்‌ நீ பாச்கியமுள்ளவன்‌. 

௰௮ மேலும்‌ நீ பேதுருவாய்‌ 
இருக்கிறாய்‌, 9இந்தச்‌ கல்மலை 
யின்மேல்‌ நான்‌ என்னுடைய 
சபையைக்‌ கட்டுவேன்‌, பாதா 
ளத்தின்‌ வாசல்களும்‌ அதைச்‌ 
செயிப்பதில்லை என்று உனக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. 

ம௯ அல்லாமலும்‌ பரலோக 
இராச்சியத்தின்‌ திறவுகோல்களை 
உனக்குக்‌ கொடுப்பேன்‌, பூமி 
யிலே நீ கட்டுவது ஏதோ, அது 
பரலோகத்திலே சுட்டப்பட்டி 
ருக்கும்‌ ; பூமியிலே நீ கட்ட 
விழ்ப்பது ஏதோ, அது பரலோ 
கத்திலேகட்ட விழ்க்கப்பட்டிருக்‌ 
கும்‌ என்று சொல்லி, 

௨௰ 12 பின்பு தாம்‌ இறிஸ்து என்று 
ஒருவருக்கும்‌ சொல்லாதபடிக்குத்‌ 
தம்முடைய சீஷர்களுக்குக்‌ கட்‌ 
டனளையிட்டார்‌. 

௨௧ 4 18 அதுமுதல்‌ இயேசு 
வானவர்‌, தாம்‌ எருசலேமுக்குப்‌ 
போய்‌;  பெரியோர்களாலும்‌ பிர 
தான ஆசாரியராலும்‌ வேதபாரக 
ராலும்‌ மிகுந்த பாடுபடவும்‌,கொ 
லைசெய்யப்படவும்‌, மூன்றாம்‌ கா 
ளிலே. எழுந்திருக்கவும்‌ வேண்டு 


A ப வைக <2 A AE PUENTE SSA, 





மத்‌ தேயு ௰௭ அதிகாரம்‌. 


௬௯ 





மென்று தம்முடைய சஷருக்குச்‌ | இ. பி. ௬௨. | ணத்தை அடை வதில்லையென்ற 


காண்பிக்கத்‌ தொடங்கினார்‌. 

௨௨ அப்பொழுது பேதுரு ௮ 
வரைத்‌ தனியே அழைத்து, ஆண்‌ 
டவரே, உம்மிடத்தில்‌ இரக்கம்‌ 
உண்டாவதாக, அப்படி உமக்கு 
வாராதிருப்பதாக என்று அவருட 
னே சண்டிப்பாய்ச்‌ சொன்னான்‌. 

௨௩ இயேசுவானவர்‌ அிகும்பிப்‌ 
பேதுருவினிடத்தில்‌, 1 சாத்தா 
னே, நீ என்முன்‌ இராமல்போ, நீ 
பராபரனுக்குப்‌ பிரியமானவைக 
ளைச்‌ சிந்தியாமல்‌, மனிதருக்குப்‌ 
பிரியமானவைகளைச்‌ இந்திக்கறப 
டியினாலே “எனக்குத்‌ துன்பமா 
யிருக்கிறாய்‌ என்று சொல்லி, 

௨௪ 4 பின்பு தம்முடைய 
சீஷர்களைகோக்கி, என்னைப்‌ பின்‌ 
பற்றி ஈடச்ச. ஒருவன்‌ விரும்பி 
னால்‌, தன்னைத்தான்‌. வெறுத்துத்‌ 
தன்‌ சிலுவையை எடுத்துக்கொண் 
டு என்னைப்‌ பின்பற்றக்கடவன்‌. 

உட என்னத்தினாலென்றால்‌, 
தன்‌ சீவனை இரட்சிக்க விரும்‌ 
புதறவன்‌ அதை இழநர்துபோ 
வான்‌; என்றிமித்தம்‌ தன்‌ வனை 
இழந்துபோதிறவன்‌ அதைக்‌ கண்‌ 
உடைவான்‌. 

ட ௨௬ அல்லாமலும்‌ மனிதனான 
வன்‌ உலக முழுமையும்‌ சம்‌ 
'பாதித்தக்கொண்டாலும்‌, தன்‌ 
சீவனை ஈஷ்டப்படுத்தினால்‌ அவ 
னுக்கு என்ன லாபம்‌ உண்டா 
யிருக்கும்‌? அன்றியும்‌, ஒரு மனி 
தன்‌ தன்‌ சீவனை மீட்டுறதற்கு 
என்னத்தைச்‌ கொடுப்பான்‌? 
1௨௪ “அல்லாமலும்‌, மனிதனு 
| டைய குமாரன்‌ தம்முடைய பிதா 
வின்‌ மகிமையைப்பொருந்தி, 7த 
ம்முடைய அதூதரோடும்‌ கூட வரு 
வார்‌; அப்பொழுது ₹அவனவனு 
டைய செய்கையின்படியே அவ 
 னவனுக்குப்‌ பலன்‌ அளிப்பார்‌. 

௨௮ இங்கே நிற்இறவர்களில்‌ 
சிலர்‌ மனிதனுடைய குமாரன்‌ தம்‌ 
முடைய இராச்சியத்தில்‌ வருவ 
தைக்‌ காண்டுததற்கு முன்னே மர 











a m7 


1 ௨ சாமு, 0௯, 
௨௨. 
2 உரோ, ௮, ௭, 


மத்‌, ம, கறு, 


மாற்‌. ௮. ௬௪. 


லூக்‌, ௬, ௨௬: 
௦௪. ௨௭. அப்‌, 


௰௪.௨௨.கதெச, 
௩.௪, ௨$மோ. 


மாற்‌, ௮. 
லூக்‌, ௬. ௨௬. 
7 தானி. எ. ம. 
சகரி.௰௪.ட.மத்‌. 


உடு, ௩௧. யூதா, 


௰௪, 

8 யோபு. ௩௪.௧, 
சம்‌, ௬௨. 2௨, 
வாக்‌, ௨௪, 0௨, 
எரே,௰எ.௰:௩௨. 
0௬, உரோ. 
௬, க கொரி, ௬, 
௮. ௨ கொரி, 
இ,.௰.ச பே, ௪. 
எ. வெளி, ௨. 
௨௨! ௨௨.0௨, 

9 மாற்‌.௯.க.லூக்‌, 
௯. ௨௪, 

10 மாற்‌, ௯. ௨, 
லூக்‌, ௯. ௨௮. 


11 ௨பே, ௧.௭, 


12 மத்‌.௬,௰எ.மாந்‌ 


க, 6௧, லூக்‌, ௬, 


௨௨, 


13 ஏசா, ௪௨, ௧, 
14ட மோ. ௮. 
மடு, ௦௯, அப்‌. 


௧௨௨, ௨௪, 


15 ௨பே, க, 0௮. 


16 தானி.௮.0௮: 


௯, ௨௨:௰.0௰; 
ம௮. 0௯. 





மெய்யாய்‌ உங்களுக்குச்‌ சொல்லு 
கிறேன்‌ என்றார்‌. 


“௭. அதிகாரம்‌. 

௧, கிறிஸ்து மறுரூப்ப்பட்டது. ௦௪. அவர்‌ சந்திர 
ரோஇயைக்‌ குணமாக்‌இ, ௨௨. தம்முடைய பாடு 
களை முன்னறிவித்தது. ௨௪, தீர்வையைச்‌ செலுத்‌ 
தினது. 

1 இழ்றுகாளுக்குப்‌ பின்பு இயேசு 

வானவர்‌ தணித்திருக்கும்படி,, பே 

அருவையும்‌ யாக்கோபையும்‌ அவ 
னுடைய தம்பியாஇிய யோவானை 
யும்‌ கூட்டிக்கொண்டு, உயர்ந்த 
மலையின்மேல்‌ போய்‌, 

௨ அங்கே அவர்களுக்கு முன்‌ 
பாக மறுரூபமானார்‌; அவருடைய 


| முகம்‌ சூரியனைப்போல்‌ பிரகாசித்‌ 
தது; அவருடைய வஸ்திரங்கள்‌ 


ஒளியைப்போல்‌ வெண்மையா 


| யின. 


௩ அப்பொழுது மோசே எலியா 
என்பவர்கள்‌ அவரோடே பேசிக்‌ 
கொள்ளுறெவர்களாய்‌ அவர்க 
ளுக்குச்‌ காணப்பட்டார்கள்‌. 

௪ அப்பொழுது பேதுரு இயே 
சுவைபோச்கி, ஆண்டவரே, காம்‌ 
இங்கே இருக்கிறது ஈல்லது; உமச்‌ 
குச்‌ சத்தமானால்‌ இங்கே உமக்கும்‌, 
மோசேயுக்கும்‌, எலியாவுக்கும்‌ 2 
ரொரு குடிலாக மூன்று குடில்‌ 
களை உண்டாக்குவோம்‌ என்றான்‌. 

௫ 11அப்படி அவன்‌ பேசுகை 
யில்‌ நடந்தது என்னவெனில்‌,ஒளி 
யுள்ள மேகம்‌ அவர்கள்மேல்‌ நிழ 
லிட்டதுமல்லாமல்‌, “இவர்‌ எனச்‌ 
கு அன்பாயிருக்கெ என்னுடைய 
குமாரன்‌, 13இவரில்‌ பிரியமாய்‌ 
இருகச்சிறேன்‌,!*இவருக்குச்‌ செவி 
கொடுங்கள்‌ என்று அந்த மேகத்தி 
ல்‌ இருந்து சத்தம்‌ உண்டாயிற்று. 

௬ 15சஷர்‌ அதைக்கேட்டு, மு 
சங்குப்புறவிமுந்து, மிகவும்‌ பயர்‌ 
தார்கள்‌. 

௪ அப்பொழுது இயேசுவான 
வர்‌ வந்து, அவர்களைத்‌ தொட்டு, 
எழுந்திருங்கள்‌, பயப்படாதிருங்‌ 
கள்‌ என்று சொன்னார்‌. 


அவை 





௪௰ 


௮ அவர்கள்‌ தங்கள்‌ கண்களை 
உயர்த்துதிறபொழுது இயேசுலை 
யே அன்றி மற்றொருவராயும்‌ கா 
ணவில்லை. ட 

௯ பின்பு அவர்கள்‌ மலையிவி 
ருந்து இறங்குறபொழுது, 1இ 
யேசுவானவர்‌ அவர்களைரோக்கி, 
மனிதனுடைய குமாரன்‌ மரித்தோ 
ரிலிருந்து எழுந்திருக்றவராக்‌ 
கும்‌ நீங்கள்‌ இந்தத்‌ கரிசனையை 
ஒருவருக்கும்சொல்லவேண்டாம்‌ 
என்று கட்டளையிட்டார்‌. 

ம அப்பொழுது அவருடைய 
சீஷர்கள்‌ அவரைரோக்இ, 2அ௮ட்‌ 
படியானால்‌ முதலாவது எலியா 
வரவேண்டும்‌ என்று வேதபாரகர்‌ 
எப்படிச்‌ சொல்லுநிறார்கள்‌ என்‌ 
ர்கள்‌, 

மக அதற்கு. இயேசுவானவர்‌ 
சொன்னது: முன்பு எலியா வந்து, 
எல்லாவற்றையும்‌ சீர்ப்படுத்தவே 
ண்டும்‌ என்பது மெய்தான்‌. 

௰௨ அல்லாமலும்‌ எலியா வந்‌ 
தாயிற்றென்று உங்களுக்குச்‌ சொ 
ல்லுகிறேன்‌; அவனை அவர்‌ 
கள்‌ ௮ங்கேரித்துச்கொள்ளாமல்‌, 
| அவனுக்குத்‌ தங்கள்‌ இஷ்டப்படி 
செய்தார்கள்‌; அப்படி மனிதனு 
டைய குமாரனும்‌ அவர்களால்‌ 
பாடுபடுவான என்றார்‌. 
மக 7அப்பொழுது அவர்‌ யோ 
வான்ஸ்ஈானனைக்குறித்துத்‌ தங்க 
ளரூடனே பே௫ினாரென்று சஷர்‌ 
அறிந்தார்கள்‌. 

௰௪ 4 பின்பு அவர்கள்‌ சனக்‌ 
கூட்டத்தினிடத்தில்‌ சேர்ந்தபொ 
முது, ஒரு மனிதன்‌ அவரிடத்தில்‌ 
வந்து, அவர்‌ முன்பாக முழங்‌ 
கால்படியிட்டு, 

-ம௫ ஆண்டவரே, .என்‌ மகனுக்‌ 
கு இரங்கும்‌, அவன்‌ சந்திர 
ரோகியாய்க்‌ கொடிய வேதனைப்‌ 
படுகிறான்‌; எப்படியென்றால்‌, ௮ 
டிச்சடி தீயிலேயும்‌ அடிக்கடி 
சலத்திலேயும்‌ விழுகிறான்‌. 

௬ அவனை உம்முடைய சீஷ 
ரிடத்தில்‌ கொண்டுவந்தேன்‌, ௮ 











இ. பி. ௬௨. 
Ne அள்‌ 


1 மத்‌, ௦௬, ௨௰. 


மாற்‌, ௮. கம்‌; 
௯, ௯, 


ப |2மல்‌இ, ௪. ட, 


மத்‌.௰க.௦௪,மாற்‌, 
௯. 0௧. 


3 மல்‌, ௪. ௬. 
லூக்‌.க.ம்‌ச,ம௰எ. 
அப்‌. ௧. ௨௨. 


4 மத்‌, மக, ௪, 
மாற்‌,௯.மஉ,ம௬, 


5 மத்‌, 60௪, ௩, ம, 


6 மத்‌, ௨௬, ௨௧ 


7 மத்‌, 0௪, ௦௪, 


8 மாற்‌. ௯, 6௪, 
தூக்‌, ௯, ௬௭. 
9 மத்‌, ௨௧, ௨௧, 
மாற்‌, மக, ௨௩. 
லூக்‌, ௦௨௭, ௬. 
க கொரி, ௦௨, 

௯: ம, ௨. 

10 மத்‌, ௦௬, ௨௪: 
உம்‌. மள, ௰்‌௮. 
மாற்‌ ௮.௬௧; ௯. 
௩ம்‌, ௩௬௧: ம, ௬௩௬. 
லூக்‌, ௯. ௨௨, 
௪௪: மறு. ௬௧; 
௨௪, ௬, ௭. 





மத்தேயு 0௭ அதிகாரம்‌. 


வர்களுக்கு ௮வனைக்குணமாக்கத்‌ 
திராணியில்லை என்றான்‌. 

மஎ அதற்கு இயேசுவானவர்‌ 
சொன்னது: ஆ விசுவாசமில்லாத 
மாறுபாளெள சந்ததியாரே, எது 
வரைக்கும்‌ உங்களோடு இருப்‌ 
பேன்‌; எதுவரைக்கும்‌ உங்களில்‌ 
பொறுமையாய்‌ இருப்பேன்‌; ௮ 
வனை என்னிடத்தில்‌ கொண்டுவா 
ருங்கள்‌ என்றார்‌. 

௰௮ ஏ அவனைச்‌ கொண்டுவந்த 
பொழுது இயேசுவானவர்‌ அவனி 
லுள்ள பசாசை அதட்டினார்‌; உட 
னே அது அவனை விட்டுப்‌ போ 
யிற்று; அந்தப்பிள்ளை ௮க்கேரமே 
சுகம்‌ அடைந்தான்‌. 

௰௯ பின்பு சீஷர்கள்மாத்திரம்‌ 
இயேசுவினிடத்தில்‌ வந்து, நாங்‌ 
கள்‌ அதைத்‌ அரத்தும்படிக்கு, ஏன்‌ 
எங்களுக்குத்‌ திராணியில்லை என்‌ 


ரூர்கள்‌. 
௨௰ அதற்கு இயேசுவானவர்‌, 
உங்கள்‌ முரல்‌ ப வது 


(திராணியில்லை.) மேலும்‌ ஒரு 
கடுகுவிதை அவ்வளவு விசுவாசம்‌ 
மாத்திரம்‌ உங்களுக்கு உண்டா 
னால்‌,நீங்கள்‌ இந்த மலையை கோச்‌ 
இ, இவ்விடம்விட்டு அப்புறம்‌ 
போ என்று சொல்ல அது போம்‌; 
அல்லாமலும்‌ உங்களால்‌ கூடாத 
காரியம்‌ ஒன்றும்‌ . இருப்பதில்லை 
என்று மெய்யாகவே உங்களுக்‌ 
குச்‌ சொல்லுகேன்‌. 

௨௧ ஆலும்‌ செபத்தினாலும்‌ 
உபவாசத்தினாலுமே அன்றி, (வே 
விதமாய்‌) இந்தச்‌ சாதியைத்‌ து 
ரத்தப்படாது என்றார்‌. 

௨௨ 1 19அல்லாமலும்‌ அவர்கள்‌ 
கலிலேயா நாட்டிலே சஞ்சரித்த 
ருந்த காலத்திலே இயேசுவானவர்‌ 
அவர்களைரோகி, மனிதனுடைய 
குமாரன்‌ மனிதர்களுடைய கை 
யில்‌ ஒப்புக்கொடுக்கப்படுவான்‌. 

௨௩ அவர்கள்‌ அவனைக்‌ கொலை 
செய்வார்கள்‌; பின்பு மூன்றாம்கா 
ளிலே எழுந்திருப்பான்‌ என்றார்‌; | 











மத்தேயு 0௮ அதிகாரம்‌. 


௪௧ 


அவர்கள்‌ - மிகுந்த துக்கம்‌ அடைம்‌ | இ. பி, ௩௨. இராச்சியத்திலே எவன்‌ பெரியவ 


தார்கள்‌. 


Ke அனை? 


௨௪ 1அவர்கள்‌ கப்பர்காகூம்‌ ஊ | 1 மாற்‌, ௯. ௧௩, 


ரில்‌ வந்தபொழுது, வரிப்பணத்‌ 
தைச்‌ சேர்க்றெவர்கள்‌ பேதுருவி 
னிடத்தில்‌ வந்து, உங்கள்‌ போத 

ர * வரிப்பணத்தைக்‌ கொடுக்க 
றதில்லேயா என்றார்கள்‌; கொடுக்‌ 
கிறார்‌ என்றான்‌. 

௨௫ பின்பு அவன்‌ வீட்டிலே 
வந்தபொழுது அவன்‌ (பேசுறெ 
தற்கு) முன்னே இயேசுவானவர்‌ 
அவனை நோக்கி, சீமோனே, பூமி 
யின்‌ இராசாக்கள்‌ யார்‌ கையிலே 
தீர்வை அல்லது வரி வாங்குகிறார்‌ 
கள்‌? தங்கள்‌ பிள்ளைகள்‌ கையி 
லோ, அந்நியர்‌ கையிலோ, இது 
உனக்கு எப்படித்‌ சோன்றுஇன்‌ 
றது என்றார்‌, 

௨௬ அம்கியர்‌ சையில்‌ வாங்கு 
கிறார்கள்‌ என்று பேதுரு சொன்‌ 
னான்‌) அதற்கு இயேசுவானவர்‌, 
அப்படியானால்‌ பிள்ளைகள்‌ செ 
லுத்தவேண்டுவதில்லையே. 

௨௭ ஆனாலும்‌ காம்‌ அவர்க 
ளுக்கு விசனம்‌ வரப்பண்ணாதப 
டிக்கு நீ கடலிடத்தக்குப்‌ போய்‌, 
அண்டிலைப்போட்டு, முதலாவது 
எழும்புநற மீனை எடுத்து, அதின்‌ 
வாயைத்‌ திறந்தபார்‌; அதிலே ஒரு 
* வெள்ளிக்காசைக்‌ காண்பாய்‌, 
அதை எடுத்து வந்து எனக்காக 
வும்‌ உளக்காகவும்‌ அவர்களுக்குக்‌ 
கொடு என்றார்‌, 


௮. அதிகாரம்‌. 


௧, இறிஸ்து தம்முடைய ஒிஷர்கள்‌ தாழ்மையுள்ளவர்‌ 
களாயும்‌;கெடுதி செய்யாதவர்களாயும்‌ இருக்கவும்‌, 
௪, இடறல்களை விலக்‌இச்‌ இறியவர்களை அசட்டை 
பண்ணாமல்‌ இருக்கவும்‌ எச்சரித்து, மடு, சகோ 
தரர்‌ ஈமக்குத்‌ தப்பிதஞ்செய்தால்‌ அவர்களுக்கு 
இன்னதைச்‌ செய்யவேண்டுமென்றும்‌, ௨௪. 
இத்தனைதரம்‌ அவர்களை மன்னிக்கவேண்டுமென்‌ 
அம்‌ போதித்து, ௨௩. ஊழியக்காரரிடத்தில்‌ கணக்‌ 
குவாற்‌இ, ௩௨, தன்‌ தோழன்மேல்‌ இரக்கத்தைப்‌ 
பாராட்டாதவனுக்குத்‌ தண்டனைசெய்த இராசா 
வினுடைய உவமையினாலே அதை விஸ்தரித்த த. 


அக்காலத்திலே ஷர்கள்‌ இயே 
சுவினிடத்திற்கு வந்து, பரலோச 


* மூலத்திலேதி 
சரகுமா என்ற 
பேபர்‌ பெற்றுப்‌ 
பத்து அணா வி 
லையுள்ள தாயிரு 
க்கும்‌, ௨ மோ, 
௧௦, மக: ௧௮: 
௨௬. காண்க, 

ர்‌ Stater, ஓன்‌ 
றேகால்‌ ரூபா 
ய்‌ பெறத்தக்க 
வெள்ளி, 

2 மாற்‌, ௬. ௬௪, 
லூக்‌. ௬. ௪௬: 
௨௨. ௨௪. 

3 சங்‌, ஈக, ௨. 
மத்‌, 0௯. ௦௪, 
மாற்‌, ௰, 0௪. 
லூக்‌. 6௮. 0௬. 
சகசொரி,௦௪. 
௨௰.கபே,௨.ஈ. 

4 மத்‌, ௨௦, ௨௭: 
௨௬. மக, 

மத்‌, ம, ௪௨, 
லூக்‌, ௯. ௪௮. 

6 மாற்‌, ௬, ௪௨, 
லூக்‌, 6௭. ௨, 


7 லூக்‌. ௰௭, ௧. 
க கொரி, ௦௧. 
௯, 

8 யத்‌, ௨௬. ௨௪. 


9 மத்‌, ட, ௨௯, 
ஈம்‌, மாற்‌ ௯.௪௩, 


௪டு, 





னாய்‌ இருப்பான்‌ என்றார்கள்‌. 
௨ அப்பொழுது இயேசுவான 
வர்‌ ஒரு பிள்ளையைத்‌ தம்மிடத்தில்‌ 


அழைத்து, அதை அவ ர்களுக்குள்‌ 


ளே மிறுத்திச்‌ சொன்னதாவது: 

௩ நீங்கள்‌ மனக்திரும்பிப்‌ பிள்‌ 
ளைகளைப்போல்‌ ஆகாவிட்டால்‌, 
பரலோக இராச்சியத்தில்‌ பிரவே 
இச்கமாட்டீர்கள்‌ என்றுமெய்யாய்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

௪ 4அகையால்‌ இந்தப்‌ பிள்ளை 
யைப்போலத்‌ தன்னைச்‌ தாழ்த்து 
றவனே, பரலோக இராச்சியத்தில்‌ 
பெரியவனாய்‌ இருப்பான்‌. 

௫ அல்லாமலும்‌ இப்படிப்‌ 
பட்ட ஒரு பிள்ளையை என்‌ நாமத்‌ 
தினாலே ஏற்றுக்கொள்ளுகறவன்‌ 
என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான்‌. 

௬ என்மேல்‌ விசுவாசமாயிருக்‌ 
இற இந்தச்‌ சிறியரில்‌ ஒருவன்‌ 
குற்றம்‌ செய்வதற்குக்‌ காரணமா 
னவன்‌ எவனோ, அவனுடைய 
கழுத்தில்‌ ஏச்திரக்கல்லைக்‌ சட்டி, 
அவனைச்சமுத்திரத்துக்குள்ளே ௮ 
மிழ்த்தினால்‌ அவனுக்கு ஈலமாய்‌ 
இருக்கும்‌. 

௭ ஐயோ ! கெடுத்தலினிமித்தம்‌ 
உலகத்திற்கு வேதனைவரும்‌; கெ 
த்‌ அவசியமாய்வரவே ண்டும்‌; 
ஆனாலும்‌ ஐயோ ! கெடுத்தலைச்‌ 
செய்வனுக்ள்‌ வேதனைவரும்‌. 

௮ ஆதலால்‌ உன்‌ சையாவது 
உன்‌ கரலாவது உன்னைக்‌ கெடுக்‌ 
இறதற்குஎதுவானால்‌, அவைகளைச்‌ 
தறித்து, எறிர்துபோடு; நீ இரண்டு 
கையை அல்லது இரண்டு காலை 
உடையவனாய்‌ நித்திய அக்கினி 
யிலே தள்ளப்படுவஇலும்‌, சப்பா 
ணியாய்‌ அல்லது ஊனனாய்‌ (கித்‌ 
திய) சீவனுள்ள இட த்தில்‌ பிரவே 
ச்சே உனக்கு நன்மையாய்‌ 
இருக்கும்‌. 

௯ மேலும்‌ உன்னுடைய கண்‌ 
உன்னைக்‌ கெடுக்றெதற்கு எதுவா 
னால்‌, அதைப்‌ பிடுங்கி எறிந்து 
போடு; நீ இரண்டு கண்ணை ௨ 





6 





௪௨ 


டையவனாய்‌ எரிஈரகத்திலே தள்‌ 
ளப்படுவதிலும்‌, ஒற்றைக்கண்ண 
னய்‌ (நித்திய) 'சீவனுள்ள இடத்‌ 
தில்‌ பிரவேரிக்றெதே உனக்கு ௩ 
ன்மையாயிருக்கும்‌. 

௰ ஏ இந்தச்‌ சிறியரில்‌ ஒருவ 
னையும்‌ அசட்டைபண்ணாதபடிக்‌ 
குப்‌ ட என்னத்தினால்‌ 
என்றால்‌, 1அவர்களுக்கு ஏற்ற தே 
வதூதர்கள்‌ பரமண்டலங்களிலே 
“என்‌ பரமபிதாவினுடைய சமுக 
தீதை எப்பொழுதும்‌ தரிசிக்கிறார்‌ 
கள்‌ என்று உங்களுக்குச்‌ சொல்‌ 
லஇறேன்‌. 

மிக அல்லாமலும்‌ மணிதனு 
டைய குமாரன்‌ கெட்டுப்போன 
தை இரட்சிக்க வந்தான்‌. 

௰௨ *உங்களுக்கு எப்படித்‌ 
தோன்றுகின்றது 2 ஒரு மனிதனுச்‌ 
கு உண்டாயிருக்கெ நூறு ஆகெ 
ளில்‌ ஒன்று சிதறிப்போனால்‌, ௮ 
வன்‌ தொண்ணூற்றொன்பதுஆடுக 
ளையும்‌ மலைகளில்‌ விட்டுப்போய்‌, 
சிதறிப்போனதைத்‌ தேடுவானல்‌ 
லவோ? 

௰௩ இது உங்களுக்கு எப்படித்‌ 
தோன்றுஇன்றது 2 அவன்‌ அதைக்‌ 
கண்டுபிடித்தால்‌, சதறிப்போகாத 
தொண்ணூற்றொன்பதிலும்‌ அதை 
க்குறித்து அதிகமாய்ச்‌ சந்தோஷ 
ப்‌ படுவான்‌ என்று மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. ' 
௰௪. அந்தப்படி இந்தச்‌ சிறிய 
ரில்‌ ஒருவனாலெம்‌ கெட்டுப்போ 
கும்படிக்குப்‌ பரமண்டலங்களில்‌ 
இருக்றெ உங்கள்‌ பிதாவுக்குச்‌ சத்‌ 
தமில்லை. 

மடு 4 உன்‌ சகோதரன்‌ உனக்‌ 
கு விரோதமாய்க்‌ குற்றம்‌ செய்‌ 
தால்‌, நீ போய்‌ அவனோடேமாத்‌ 
இரம்‌ இருந்து, அவனைக்‌ கடிந்து 
கொள்‌; அவன்‌ உனக்குச்‌ செவி 
கொடுத்தால்‌, ஆதாயமாக அவ 
னைப்‌ பெற்றுக்கொள்வாய்‌. 

௰௬ 7அவன்‌ செவிகொடாமல்‌ 


இருந்தால்‌, சங்கதிகள்‌ எல்லாம்‌ ! 





இ. பி. ௬௨. 
‘a ய ணி 


1 சங்‌, ௬௪, எ, 


சகரி, ௨௬, ௭, 


எபி,க.௰௫, 

2 எஸ்‌, ௧. ௰௪, 
லூக்‌,க,௰௯. 

3 லூக்‌, ௬, ச: 
ம௯,௯. யோவா, 


ஈ.௰௭: ௰௨,௪௭. 
4 லூக்‌, மடு. ௪. 


5 ௩மோ.௦௯,0௪. 
லூக்‌.0௭.ஈ. 

6 யாக்‌, டு, ௨ம்‌. 
கபேர.௨. 

7 மோ, ம்‌. 


௬: ம௰௯. மட, 
யோவா, ௮.0௭. 
௨ கொரி,ம௩.க. 


எபி.ம்‌.௨௮. 


8 உரோமச... 
க கொரி,டு.௯. 
உசெச, ௩, ௧, 
௦௪, ௨யோ,ம்‌. 

9 மத்‌, மச, 0௯, 

உம்‌, 

௨௩. க கொரி. 


யோவா, 


டு,௪,டு. 


10 மத்‌,௫.௨௪. 


11 கயோ,ஈ,௨௨: 


டு௦௪, 


12 லூக்‌.ம்‌எ.௪. 


13 மத்‌, ௬, ௰௪. 
மாற்‌, மக, ௨௫, 
கொலோ.சு.௰௩, 


மத்தேயு 0௮ அதிகாரம்‌. 


இரண்டு மூன்று சரட்‌ களுடைய 
வாக்கினால்‌ நிலைவரப்படும்படிக்‌ 
கு நீ இரண்டொருவரைக்‌ கூட்‌ 
டிப்போ, 

௰௭ அவன்‌ அவர்களுக்கும்‌ ழ்‌ 
ப்படியாதிருந்தால்‌, நீ னத்‌ ச 
பைக்கு அறிவிக்கவேண்டும்‌; 3௮ 
வன்‌ சபையையும்‌ அசட்டை 
பண்ணினால்‌, நீ அவனை அஞ்ஞா 
னியைப்போலவும்‌ஆயக்காரனைப்‌ 
போலவும்‌ எண்ணுவாயாக. 

௰௮ பூமியிலே நீங்கள்‌ எவை 
களைச்‌ கட்டுவீர்களோ, அவைகள்‌ 
பரலோகத்திலே கட்டப்பட்டி 
ருக்கும்‌; பூமியிலே எவைகளை ௮ 
விழ்ப்பீர்களோ, அவைகள்‌ பர 
லோகத்திலே  அவிழ்ச்கப்பட்டி 
ருக்கும்‌ என்று மெய்யாய்‌ உங்க 
ரூக்குச்‌ சொல்லுறேன்‌. 

௰௯ அல்லாமலும்‌ பூமியிலே 
எந்தக்‌ காரியத்தைக்குறித்தும்‌ உங்‌ 


களில்‌ இரண்டுபேர்‌ வேண்டிக்‌ 


கொள்ள ஒருமைப்பட்டால்‌, அது 
பரமண்டலங்களில்‌ இருக்றெ 
11 ஏன்‌ பிதாவினால்‌ அவர்களுக்கு 
உண்டாகும்‌ என்று உங்களுக்குச்‌ 
சொல்லுஇறேன்‌. 

௨௰ என்னத்தினால்‌ என்றால்‌, 
இரண்டுபேராவது மூன்று பேரா 
வது என்னுடைய நாமத்திலே எங்‌ 
சே கூடிவர்திருக்கிறார்களோ, 
அங்கே அவர்களுக்குள்ளே இருக்‌ 
கிறேன்‌ என்றார்‌. 

௨௧ 4 அப்பொழுது படி 
அவரிடத்தில்‌ வந்து,ஆண்டவரே, 
என்‌ சகோதரன்‌ எனக்கு விரோ 
தம்‌ செய்தால்‌, அவனுக்கு கான்‌ 
எத்தனைதரம்மன்னிக்கவேண்டும்‌; 
2ஏமுதரமட்டுமோ என்றான்‌. 

௨௨ இயேசுவானவர்‌. அவனுக்‌ 
குச்‌ சொன்னது: ஏழுதரமட்டும்‌ 
அல்ல, 13ஏழெழுபதுதரம்‌ என்று 
உனக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 

௨௩ எப்படியெனில்‌, பரலோக 
இராச்சியம்‌ தன்‌ ஊழியக்காரருட 
னேகணக்குப்பார்ச்கச்‌ சித்சமான | 








மத்தேயு ௰௯ அதிகாரம்‌. 


௪௩ 





இராசனுக்கு ஒப்பாய்‌ இருக்கின்‌ | இ. பி. ௬௩. 


ஐது. 

௨௪ அவன்‌ கணக்குப்பார்க்கத்‌ 

தொடங்கனபொழுது, பதினாயி 
ரம்‌ *தாலந்து கடன்‌ பட்டவனை 
அவனுக்கு முன்பாகக்‌ கொண்டு 
வந்தார்கள்‌. 
- ௨௫ அவன்‌ கடனைத்‌ தீர்க்கத்‌ 
இராணியில்லாதபடியால்‌, ஆண்ட 
வன்‌. அவனையும்‌ அவனுடைய 
மனைவியையும்‌ பிள்ளைகளையும்‌ ௮ 
வனுக்கு உண்டான யாவையும்‌ 
விற்று, கடனைச்‌ தீர்க்கக்‌ கட்ட 
ளையிட்டான்‌. & 

௨௬ அப்பொழுது அந்த ஊ 
ழியக்காரன்‌ விழுந்து வணங்கி, 
ஆண்டவனே, எல்லாவற்றையும்‌ 
உமக்குக்‌ கொடுத்துத்‌ தீர்க்கிறேன்‌; 
நீர்‌ எனக்கு இரங்கிப்‌ பொறுக்க 
வேண்டும்‌ என்று ர்‌ வேண்டிக்‌ 
கொண்டான்‌. 

௨௭ அந்தப்படி ஆண்டவன்‌ 
அந்த ஊழியக்காரனுக்கு இரங்‌, 
அவனை விதெலைபண்ணி, கடனை 
யும்‌ அவனுக்கு மன்னித்தான்‌. 
'௨௮ பின்பு அந்த ஊழியக்‌ 
காரன்‌ புறப்பட்டுப்போகையில்‌, 
தன்னோடேகூட வேலைசெய்து 
தனக்கு {நூறு தேநாரியபணம்‌ 
கடன்பட்டிருந்த ஒருவனைக்‌ கண்‌ 
டு, அவனைப்‌ பிடித்துத்‌ தொண்‌ 
டையை நெரித்து, நீ பட்ட கட 
னை. எனக்குக்‌ கொடுத்துத்‌ தீர்‌ என்‌ 
ரன்‌; 

௨௯ உடனே அந்த ஊழியக்‌ 
காரன்‌ அவனுடைய கால்களின்‌ 
அருகே விழுந்து, எல்லாவற்றை 
யும்‌ உனக்குக்‌ கொடுத்துத்‌ தீர்க்க 
றேன்‌; எனக்கு இரங்கிப்‌ பொறுக்‌ 
கவேண்டும்‌ என்றுவேண்டிக்கொ 
ண்டான்‌. 

௬௰ அனாலும்‌ அவன்‌ மனதில்‌ 
லாமல்‌ போய்‌, அவன்‌ பட்ட கட 
னைத்‌ தீர்ச்குமளவும்‌, அவனைக்‌ சா 
வலில்‌ போடுவிச்சான்‌. 

௬௧ அந்த நடச்கைகளை மற்ற 
ஊழியக்காரர்‌ கண்டு, மிகுந்த துக்‌ 





Ne எனலவ 


* ஒரு தாலந்து 
(எ௱டம்‌) ஒள 
ன்ஸ்‌ வெள்ளி; 
ஒரு ஒளன்ஸ்‌ 
இரண்டரை. ரூ 
பாய்‌ விழுக்காடு 
(௫௮௭௭௫) ௫ 


பாயாம்‌, 


1௨ இரா.௪, ௧, 


நெகே,டு,௮. 


ர அல்லது பணி 
ந்து கொண்‌ 
டான்‌. 

1 உரோமருடை 
ய. வெள்ளிக்கா 
௬ அசைச்கால்‌ 
ஓளன்ஸாம்‌; ஓ 
ர ஒளன்ஸ்‌ இ 
ரண்டரை ரூபா 
ய்‌ விழுக்காடு, 
ஒரு வெள்ளிக்‌ 
காசு ஐந்து ௮ 
ண இரண்டு 
பைசா வாகும்‌, 
மத்‌.௨௰,௨. 

2 வாக்‌ ௨௧, ௦௩. 
மத்‌, ௬. 6௨, 
மாற்‌, மக. ௨௬, 
யாக்‌.௨.,௰௩. 


மாற்‌. ம, ௧, 
யோவா. ம்‌. ௪௦. 


4 மத்‌, ௰௨, 0௫. 


ந 


கமடைந்து, ஆண்டவனிடத்துக்‌ 
குப்‌ போய்‌, நடந்த எல்லாவற்றை 
யும்‌ அவனுக்கு அறிவித்தார்கள்‌. 
௬௨. அப்பொழுது ஆண்டவன்‌ 
அவனை அழைப்பித்து அவனை 
ரோக்‌, பொல்லாத  ஊழியக்கா 
ரனே, நீ என்னை வேண்டிக்கொ 
ண்ட படியினாலே, நான்‌. அந்தக்‌ 
கடன யாவையும்‌ உனக்கு மன்‌ 
னித்தேனே. 

௬௯ நான்‌ உனக்கு இரங்கின 
துபோல, நீயும்‌ உன்னோடே கூட 
ஊழியம்‌ செய்கிறவனுக்கு இர 
ங்க வேண்மெல்லவேோ. என்று 
சொல்லி, 

௩௪ கோபம்‌ அடைந்து, அவன்‌ 
பட்ட கடன்‌ யாவையும்‌ தனக்குக்‌ 
கொடுத்துத்‌ திர்க்குமளவும்‌, அவ 
னை உபரதிக்நிறவர்களுக்கு. ஒப்‌ 
புக்கொடுத்தான்‌. 

௬௫ 2அவனவன்‌ தன்‌ சகோத 
ரன்‌ செய்த தப்பிதங்களை நீங்கள்‌ 
மனப்‌ பூருவமாய்‌ மன்னியாமல்‌ 
போனால்‌, இப்படிப்போல உங்‌ 
கள்‌ பரமபிதா உங்களுக்கும்‌ செய்‌ 
வார்‌ என்றார்‌. 


௰௯. அதிகாரம்‌. 


௨. இறிஸ்து வியாதிஸ்‌தரைக்‌ குணமாக, ௩, பெண்‌ 
சாதியைத்‌ தள்ளிப்போடுவதைக்குறித்தப்‌ பரிசே 
யருக்கு உத்தரவுசொல்லி, ம, விவாகம்‌ வேண்‌ 
டிய காலத்தைக்‌ காண்பித்து, மக, இறுபிள்ளைகளை 
ஏற்றுக்கொண்டு, ௦௬. ஒரு வர்விபனுக்கு நித்‌ 
திய சீவனை அடையும்‌ வழியையும்‌, ௨ம்‌, உத்தம 
சற்குணனயிருக்கும்‌ விதத்தையும்‌ படிப்பித்து, 
௨.௩, ஐசுவரியவான்கள்‌ பராபரனுடைய இராச்இ 
யத்துக்குள்‌ பிரவே௫ிக்றெது அரிதென்று ஷேர்‌ 
கஞக்குச்சொல்லி, ௨௭, தம்மைப்‌ பின்பற்றும்‌ 
படிக்கு எதையும்‌ வெறுக்கற வர்களுக்குப்‌ பலன்‌ 
உண்டாகுமென்று. வாக்குத்தத்தம்‌ பண்ணினது. 


மேற்சொல்லிய உபதேசங்களை 
3$இயேசுவானவர்‌ சொல்லி முடித்‌ 
த பின்பு; அவர்‌ கலிலேயா நாட்‌ 
டை விட்டு யோர்தானுக்கு அரு 
கே இருக்கிற யூதேயா நாட்டின்‌ 
எல்லைகளுக்குப்‌ போனார்‌. 

௨ 4அநேக சனங்கள்‌ அவர்‌ பின்‌ 
சென்றார்கள்‌; அவ்விடத்திலே ௮ 
வர்சளிலுள்ள (பிணியாளிகளை) 
அவர்‌ குணமாக்கினார்‌. 





௪௪ 


மத்தேயு 0௯ அதிகாரம்‌. 








௬ ௭ அப்பொழுது சல பரிசே 
யர்‌ அவரைச்‌ சோதிக்கும்படிக்கு 
அவரிடத்தில்‌ வக்கு, புருஷனாண 
வன்‌ தன்‌ மனைவியை எந்த நிமித்‌ 
தமானாலும்‌ தள்ளிவிட லாமா என்‌ 
று கேட்டார்கள்‌. 

௪ அதற்கு அவர்‌ சொன்னது: 
1 ஆதியிலே சிருஷ்டிகர்‌ மனிதரை 
உண்டாக்கனபொழுது, ஒரு ஆ 
ணையும்‌ ஒரு பெண்ணையும்‌ உண்‌ 
டாக்கினார்‌ என்றெதையும்‌, 

டு இதின்‌ நிமித்தம்‌ ஒருவன்‌ 
தகப்பனையும்‌ தாயையும்‌ விட்டுத்‌ 
தன்‌ மனைவியுடனே இசைர்திருப்‌ 


இ. பி. ௬௯. 
Nn, எண 


ர்கமோ,க௨எ: 
இ. ௨. மல்‌, 
௨,௦௫௫, 


உகமோ.௨.௨௪, 
மாற்‌, ம, ௫-௯, 
எபே, டக. 
மாந்‌,௰,எ. 


பான்‌, அவ்விருவரும்‌ ஒரே சரீ 3க கொரி. ௬. 


ரத்தைப்போல்‌ இருப்பார்கள்‌ என்‌ 
று அவர்‌ சொன்னதையும்‌ நீங்கள்‌ 
வாசிக்கவில்லையோ? 

௬ அப்படியிருச்றெபடியினாலே 
அவர்கள்‌ இருவராய்‌ இராமல்‌, 
ஒரே சரீரத்தைப்போல்‌ இருக்கி 
றீர்கள்‌; ஆதலால்‌ பராபரன்‌ இ 
ணைத்ததை மனிதர்‌ பிரிக்சச்கூ 
டாது என்றார்‌. 

எ 4 அவர்கள்‌ சொன்னது: அப்‌ 
படியானால்‌, *கள்ளுகலின்‌ €ட்‌ 
டைக்‌ கொடுத்து, அவளைத்‌ தள்ளி 
விடும்படிக்கு மோசே என்பவர்‌ 
ஏன்‌ கட்டளையிட்டார்‌ என்றார்‌ 
கள்‌. 

௮ அதற்கு அவர்‌ சொன்னது: 
உங்கள்‌ இருதயம்‌ கடினமான ப 
டியால்‌, நீங்கள்‌ உங்கள்‌ மனை 
விகளைத்‌ தள்ளிவிடும்படிச்கு மோ 
சே உங்களுக்கு இடங்கொடுத்‌ 
தார்‌; ஆதிமுதலோ அ௮ப்படியிருக்‌ 
ததில்லை. 

௯ ஆகையால்‌ எவனானாலும்‌ 
வேிமார்ச்சமாய்‌ நடவாமலிருக்‌ 
இற மனைவியைத்‌ தள்ளிவிட்டு, 
வேறொருத்தியை விவாகம்‌ பண்‌ 
ணினால்‌, ௮வன்‌ விபசாரம்பண்‌ 
ணுகிறான்‌; தள்ளிவிடப்பட்ட 
வளை விவாகம்‌ பண்ணுகிறவனும்‌ 
விபசாரம்‌ பண்ணுறான்‌ என்று 
உங்களுக்குச்‌ சொல்லுறேன்‌ 
என்றார்‌. 


மக; ௭.௨, 


4டமேோ.உ௨௪,௧, 
மத்‌,டு,ஈ௧, 

மத்‌. டு, ௬௨, 
மாற்‌, 6, மக, 
லூக்‌. ௦௬, ௮. 
க கொரி, ௭. ம, 
மக, 

6 வாக்‌, ௨௧, மக. 
7 க கொரி.௪.௨, 


10 மத்‌,௰௮.ஈ. 


11 மாற்‌, ல, 6௭, 
லூக்‌, 0௮.0௮, 
12 லூக்‌,ம்‌,௨டு, 


ம ஏ அவருடைய சீஷர்கள்‌ ௮ 
வருடனே சொன்னது: விவாகம்‌ 
பண்ணின புருஷனுடைய காரி 
யம்‌ இப்படியானால்‌, விவாகம்‌ 
பண்ணுகிறது ஈன்மையல்ல என்‌ 
ரூர்கள்‌. 

மக அதற்கு அவர்‌ சொன்னதா 
வது: 7இிராணி பெற்றவர்களே 
௮னறி, மற்ற எவர்களானாலும்‌ 

நீங்கள்‌ சொன்ன) வசனத்தின்‌ 
படி. செய்யமாட்டார்கள்‌. 

௰௨ ௮ண்ணகர்கள்‌ உண்டு; சிலர்‌ 
அப்படிப்பட்டவர்களாய்ப்‌ பிறந்‌ 
தார்கள்‌, சிலர்‌ மற்ற மனிதர்களா 
லே அண்ணகர்களாக்கப்பட்டார்‌ 
கள்‌, சிலர்‌ பரலோக இராச்சியத்‌ 
அக்காகத்‌ தங்களை அண்ணகர்க 
ளாக்கினார்கள்‌; அப்படிப்‌ பற்றிச்‌ 
கொள்ளத்‌ இிராணியுள்ளவன்‌ எவ 
னோ, அவன்‌ அப்படிப்‌ பற்றிச்‌ 
கொள்ளக்‌ கடவன்‌ என்றார்‌. 

௰௩ 49அப்பொழுது அவர்‌ பிள்‌ 
ளைகளின்மேல்‌ கைகளை வைத்து, 
அவர்களுக்காகச்‌ செபம்பண்‌ 
ணும்படிக்கு அவரிடத்தில்‌ கொ 
ண்டுவந்தார்கள்‌;அவாகளைச்‌ ீஷர்‌ 
அதட்டினார்கள்‌. 

௰௪ இயேசுவானவர்‌ (அதைக்‌ 


'| கண்டு) சொன்னதாவது: பிள்ளை 


கள்‌ என்னிடத்திலே வருறெதற்‌ 


| குத்‌ தடைபண்ணாமல்‌ இடங்கொ 
"| டங்கள்‌; பரலோக இராச்சியம்‌ 


அப்படிப்பட்ட வர்களுடையதாய்‌ 
இருக்கின்றதே என்று சொல்லி, 

மடு அவைகள்மேல்‌ கைகளை 
வைத்து, பின்பு அவ்விடம்‌ விட்‌ 
டுப்‌ புறப்பட்டுப்‌ போனார்‌. 

மச 4 1 அப்பொழுது ஒருவன்‌ 
வந்து அவரை நோக்கி, ஈல்லபோ 
தீகரே, 13நித்திய வனை அடையும்‌ 
படிக்கு நான்‌ எந்த நன்மையைச்‌ 
செய்யவேண்டும்‌ என்றான்‌. 

௰௪ அவனுடனே அவர்‌ சொன்‌ 
னது: நீ என்னை நல்லவன்‌ என்று 
ஏன்‌ சொல்லுகிறாய்‌? பராபரனா 
திய ஒருவரேதவிர நல்லவன்‌ ஒரு 
வனும்‌ இல்லையே; நீ வேனில்‌ 








மத்தேயு ௨௰ அதிகாரம்‌. 


௪௫ 





பிரவேடிக்ச விரும்பினால்‌ கற்ப | பி, ௬௩. 


னைகளைக்‌ கைக்கொள்‌ என்றார்‌. 
ம௮ அவைகள்‌ எவைகளென்று 
அவன்‌ கேட்டான்‌; அதற்கு இ 
யேசுவானவர்‌ சொன்னது: கொ 
லை செய்யாதிறாப்பாயாக; விபசா 
ரம்‌ பண்ணாதிராப்பாயாக; களவு 
செய்யாதிருப்பாயாக; பொய்ச்‌ 
சாட்டு சொல்லாதிருப்பாயாக) 
௰௯ 2உன்‌ தகப்பனையும்‌ தாயை 
யும்‌ கனம்பண்ணுவாயாக; உன்‌ 
னைப்போலப்‌ பிறனில்‌ அன்பு கூர்‌ 
வாயாக என்பவைகளே என்றார்‌. 
௨௰ அந்த வாலிபன்‌ சொன்ன 
அ: இவைகளை எல்லாம்‌ நான்‌ சிறு 
வயதுமுதல்‌ கைக்கொண்டிருக்கி 
றேன்‌; நான்‌ இன்னம்‌ செய்ய 
வேண்டுவது என்னவென்றான்‌. 

௨௪ இயேசுவானவர்‌ சொன்ன 
து: நீ பூரண சற்குணனாயிருக்க 
விரும்பினால்‌, நீ போய்‌ *உனக்கு 
உண்டாயிருக்றெவைகளை விற்‌ 
அப்‌ பரலோகத்திலே உனக்குப்‌ 
பொக்கிஷம்‌ உண்டாயிருக்கும்ப 
டிக்குத்‌ தரித்திரருக்குக்‌ கொடுத்து, 
பின்பு வந்து என்பின்னே செல்லு 
என்றார்‌. 

௨௨ வாலிபன்‌ இந்த வசனத்‌ 
தைக்‌ கேட்டு, மிகுந்த ஆஸ்திகளை 
உடையவனானபடியினாலே, துச்‌ 
கத்தோடே போய்விட்டான்‌. 

௨௩ 4 அப்பொழுது இயேசுவா 
னவர்‌ தம்முடைய €ஷரை நோக்‌ 
இ,“ ஐசுவரியமுள்ளவன்‌ பரலோக 
இராச்சியத்தில்‌ . பிரவேரிக்நிறது 
அரிதாயிருக்கன்றதென்று மெய்‌ 
யாகவே உங்களுக்குச்‌ சொல்லு 
கிறேன்‌. 

௨௪ அல்லாமலும்‌ ஐசுவரிய 
வான்‌ பராபரனுடைய இராசி 
யத்தில்‌ பிரவே௫ச்கிறதைப்‌ பார்க்‌ 
இலும்‌, ஒர்‌ ஒட்டகம்‌ ஊசியின்‌ 
காதிலே நுழைகறதே எளிதாய்‌ 
இருக்கின்றதென்று உங்களுக்குச்‌ 
சொல்லுநிறேன்‌ என்றார்‌. 

௨௫ அவருடைய சீஷர்கள்‌ ௮ 
தைச்‌ கேட்டு, மிகவும்‌ பிரமித்து, 





Ke, எனன 


2 மத்‌.௰டு,௪, 

3௩ மோ, ௰௯, 
௰௮. மத்‌, ௨௨, 
௬௯, உரோ,௦௩, 
௯, கலா,டு,௰௪, 
யாக்‌,௨.௮. 


4 மத்‌, ௬, உம, 
லூக்‌, 0௨, ௩௩: 
0௬.௯, அப்‌.௨, 
௪டு: ௪, ௬௪, 
ஈட, க தீமோ. 
௬,௰௮,0௯, 

5 மத்‌, 0௩, ௨௨. 
மாற்‌, ம, ௨௪, 


ககொரி,க,௨௪, 


கத$ீமோ.௬,௯,௰. 

6 கமேர.௰௮.0௪. 
யோபு. ௪௨.௨. 
எரே. ௩௨. 0௪, 
சகரி, ௮. ௬. 
லூக்‌, ௧, ௩௬௭; 
ம௮.௨௭, 

7 மாற்‌, 0, ௨௮. 
லூக்‌. 0௮-௨௮. 

8 மேோ.௩க,௯, 
மத்‌.௪ .௨௰.லூக்‌, 
இ.மக, 

9 மத்‌, ௨௰, ௨௧. 
லூக்‌,௨௨.௨உ௮* 
கம்‌, க கொரி, 
௬.௨௩, வெளி, 
௨.௨௬, 

10 மாற்‌, ம்‌. ௨௬, 
௩ம்‌, லூக்‌, ம ௮. 
௨௯௬,௩௰, 

11 மத்‌, ௨ம்‌, 0௬: 
௨௧, ௬௧, ௬௨, 
மாற்‌.௰.௬௧, லூக்‌, 
மகம்‌, 


அப்படியானால்‌ இரட்‌ரிக்கப்படு 
இறவர்கள்‌ ஆர்‌ என்றார்கள்‌. 

௨௬ இயேசுவானவர்‌ அவர்க 
ளைப்‌ பார்த்துச்‌ சொன்னதாவது; 


“| மணிதரால்‌ இது கூடாத காரியம்‌ 


தான்‌, $பராபரனோ எந்தக்காரி 
யத்தையும்‌ செய்ய வல்லவர்‌ என்‌ 
றார்‌. 

௨௭ 4 7அப்பொழுது பேதுரு 
அவருடனே சொன்னதாவது: இ 
தோ, நாங்கள்‌ எல்லாவற்றையும்‌ 
விட்டு. உம்மைப்‌ பின்பற்றிவர்‌ 
தோம்‌, அதற்காக எங்களுக்கு 
என்ன பலன்‌ வரும்‌ என்றான்‌. 

௨௮ இயேசுவானவர்‌ சொன்‌ 
னது: (சகலமும்‌) புதிதாக்கப்படும்‌ 
காலத்திலே, மனிசனுடைய குமா 
ரன்‌ தனது மகிமையுள்ள பத்திரா 
சனத்தில்‌ வீற்றிருக்கும்பொழுது, 
எனனைப்‌ பின்பற்றி வந்த நீங்க 
ரூம்‌ 9இஸ்‌ரவேலராகிய பன்னி 
ரண்டு கோத்திரங்களுக்கு நியா 
யத்திர்ப்புக்கொடுக்நெவர்களாகப்‌ 
பன்னிரண்டு பத்திராசனங்களில்‌ 
இருப்பீர்களென்று மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுறேன்‌. 

௨௯ 10அல்லாமலும்‌ என்‌ நாமத்‌ 
தின்‌ நிமித்தம்‌ வீட்டை யானாலும்‌, 
சகோதரரையானாலும்‌, சகோதரிக 
ளையானாலும்‌,தகப்பனையானாலும்‌, 
தாயையானாலும்‌, மனைவியையா 
னாலும்‌, பிள்ளைகளையானாலும்‌, நி 
லங்களையானாலும்விட்ட வன்‌ எவ 
னே, அவன்‌ நூறத்தனையாய்ப்‌ 
பலன்‌ அடைந்து, நித்திய சீவனை 
யும்‌ சுதந்தரித்துக்கொள்வான்‌. 

௩௰ 11! ஆகிலும்‌ முந்தினோராகிய 
அநேகர்‌ பிந்தினோராய்‌ இருப்‌ 
பார்கள்‌; பிந்தினோராகிய (அரே 
கர்‌) முந்தினோராய்‌ இருப்பார்கள்‌. 


௨௰. அதிகாரம்‌. 


க, இநிஸ்து இராட்சத்‌ தோட்டத்தில்‌ வேலைசெய்‌ 
இறவர்களின்‌ உவமையினால்‌ பராபரன்‌ ஒருவனுக்‌ 
கும்‌ கடனாளியல்ல என்று காண்பித்து, 0௭, தம்‌ 
முடைய பாகெளை முன்னறிவித்து, ௨௰, செபே 
தேயுவின்‌ பிள்ளைகளின்‌ தாயாருக்கு. அருளிச்‌ 














ட ௪௬ 


மத்தேயு ௨௰ அதிகாரம்‌. 





செய்த உத்தரவினால்‌ தம்முடைய ஷர்கள்‌ மனச்‌ | இ, பி. ௩௩ 


தாழ்மையாய்‌ இருக்கப்‌ படிப்பித்த, ௩௦, இரண்டு 

குருடருக்குப்‌ பார்வையைக்‌ கொடுத்தது. 
அது எப்படியெனில்‌, பரலோக 
இராச்சியத்தின்‌ (ஆளுகை) ஒரு 
வீட்டெசமானுடைய(ஈடக்கைக்‌ 
கு) ஒப்பாயிருக்கின்றது; அவன்‌ 
தன்‌ இிராட்சக்தோட்டத்திலே வே 
லைசெய்யக்‌ கூலிக்காரரை அழைத்‌ 
அக்கொண்டு வரும்படிக்கு, 

௨ அதிகாலையிலே புறப்பட்டு, 


. (தொடங்கி. முன்பு வந்தவர்கள்‌ 


வல்‌ [வரைக்கும்‌ கூவியைக்கொடு என்‌ 


சில கூலிக்காரரைக்‌ கண்டு, நா|. 


ளொன்றுக்கு ஒரு *பணம்‌ கூலி 


தீர்மானம்பண்ணி, அவர்களைத்‌ 
தன்‌ இராட்சத்‌ தோட்டத்திற்கு 
அனுப்பிவந்தான்‌. 


௬ மூன்றாம்‌ மணிவேளையிலே 
யும்‌ அவன்‌ புறப்பட்டு, கடைத்‌ 
தெருவிலே வீணராய்‌ நிற்கிற வே 
அ சிலரைக்‌ கண்டு, 

௪ நீங்களும்‌ இராட்சத்‌ தோட்‌ 
டத்தில்‌ போங்கள்‌, நியாயமான 
படி உங்களுக்குக்‌ கூலி தருவேன்‌ 
என்று அவர்களுக்குச்‌ சொன்‌ 
னான்‌; அவர்கள்‌ போனார்கள்‌. 

டு ஆரும்‌ ஒன்பதாம்‌ மணிவே 
ளைகளிலே அவன்‌ திரும்பப்‌ புற 
ப்பட்டு ௮ப்படிப்போலச்‌ செய்‌ 
தான்‌. 

௬ பின்பு பதினோராம்‌ மணி 
வேளையிலே அவன்‌ புறப்பட்டு, 
வீணராய்‌ நிற்கிற வேறே ஏலரைக்‌ 
கண்டு, பகல்‌ முழுவதும்‌ நீங்கள்‌ 
இங்கே என்‌ வீணராய்‌ நிற்திறீர்‌ 
கள்‌ என்று கேட்டான்‌. 

௭ அவர்கள்‌ ஒருவரும்‌ எங்களை 
வேலைகொள்ள வில்லை என்றார்‌ 
கள்‌; அவன்‌ சொன்னது: நீங்க 
னாம்‌ திராட்சத்‌ தோட்டத்திற்குப்‌ 
போங்கள்‌, நியாயமானபடி கூவி 
யை வால்நிக்கொள்வீர்கள்‌ என்‌ 
ரன்‌. 

௮ அஸ்தமனமானபொழுது, தி 
ராட்சத்தோட்டத்திற்கு எசமானா 
னவன்‌ தன்‌ காறியக்காரனுடனே 
சொன்னது: நீ கூலிச்சாரரை 
அழைத்து, பின்பு . வந்தவர்களைத்‌ 





* உரோமருடை 
ய பணம்‌ அரை 
க்கால்‌ ஓளன்‌ 
ஸாம்‌; ஒரு ஒள 
ன்ஸ்‌ இரண்ட 
ரை ரூபாய்‌ வி 
முக்காடு ஒரு 
பணம்‌ ஐந்து 
அணா இரண்டு 
பைைசாவாம்‌, 
ம. ௨௨௮. கா 
ண்க. 


1 உரோ. ௯.௨௧, 


2 இ மோ,ம்டு.௯, 
வாக்‌. ௨௩. ௧, 
மத்‌.௬.௨௩, 


3 மத்‌, 0௯, ௬௦, 


4 மத்‌, ௨௨. ௦௪. 


ரன்‌. 

௯ அந்தப்படி பதினோராம்‌ மணி 
வேளையில்‌  வேலைகொள்ளப்பட்‌ 
டவர்கள்‌ வந்து, ஆளுக்கு ஒவ்‌ 
வொரு பணமாகப்‌ பணத்தைவாங்‌ 
இச்கொண்டார்கள்‌. 

௰ காலையில்‌ வேலைக்கு வந்த 
வர்களும்‌. சேர்ந்து, தங்களுக்கு 

அதிக கூலி வருமென்று எண்ணி 
னார்கள்‌; அவர்களும்‌ ஆளுக்கு ஒவ்‌ 
வொரு பணமாகப்‌ பணத்தை 
வாங்கினார்கள்‌. 

மக அதை வாங்குறெபொழுது, 
அவர்கள்‌. வீட்டெசமானை நோ 
க்கி, 

௰௨ பின்னே வந்த இவர்கள்‌ ஒரு 
மணிகேரமாத்திரம்‌ வேலைசெய்‌ 
தார்கள்‌;இவர்களைப்‌ பகலின்பாரத்‌ 
தையும்‌ வெயிலையும்‌ சமந்த எங்க 
ளுக்குச்‌ சமனாக்கினீர்‌ என்று மொ 
அமொழறுத்தார்கள்‌. 

௰௩ அவர்களில்‌ ஒருவனுக்கு 
மாறுத்தரமாக அவன்‌ சொன்னதா 
வது: சிரேதிதனே, நான்‌ உனக்கு 
அநியாயம்‌ செய்யவில்லை; நீ ஒரு 
பணம்‌. கூலிக்காக: என்னோடே 
சம்மதிக்சவில்லையோ? 

௰௪ உன்னுடையதை. நீ வாங்‌ 
இச்கொண்டு போ, நான்‌ உனக்‌ 
குக்‌ கொடுத்ததுபோல, பின்னே 
வந்த இவனுக்கும்‌ கொடுக்க மன 


தாயிருக்கிறேன்‌. 
மடு 1என்னுடையதை நான்‌ என்‌ 
இஷ்டப்படியே செய்யக்கூடா 


தா? நான்‌ தயவாயிருக்றெபடி 
யினாலேயோ நீ வன்சண்ணனாய்‌ 
இருக்கிறாய்‌, என்றான்‌. 

மச: இவ்விதமாய்‌, பிக்தினோர்‌ 
முந்தினோராய்‌ இருப்பார்கள்‌; 
*முந்தினோர்‌ பிர்தினோராய்‌ இருப்‌ 
பார்கள்‌; மேலும்‌ அழைக்கப்‌ 
பட்டவர்கள்‌ அநேகர்‌, தெரிந்து 
கொள்ளப்பட்டவர்களோ இலர்‌ 
மாத்திரம்‌ இருக்கிறார்கள்‌ என்‌ 
றார்‌. 





மத்தேயு ௨௰ அதிகாரம்‌. 


௪௭ 





:௰எ 4 இயேசுவானவர்‌. எருச 
லேம்‌ பட்டணத்திற்குப்‌ பிரயா 
ணமாய்ப்‌ போதிறபொழுது, வழி 
யிலே அவர்‌ பன்னிரண்டு வஷரை 
மாத்திரம்‌ அழைத்து அவர்களுட 
னே சொன்னது: 

௰௮ இதோ எருசலேமுக்குப்‌ 
போகிறோம்‌, அங்கே மனிதனு 
டைய குமாரன்‌ பிரதான ஆசாரிய 
ருக்கும்‌ வேதபாரகருக்கும்‌ ஒப்புக்‌ 
கொடுக்கப்படுவான்‌; அவர்கள்‌ 
அவனை மரணத்திற்கு உள்ளாக்‌ 
கும்படி தீர்ப்புச்‌ கொடுத்த, 

௰க அவனைப்‌ பரியாசம்‌ பண்‌ 
ணவும்‌, வாரினால்‌ அடிக்கவும்‌, 
சிலுவைமரத்தில்‌ அறையவும்‌, பு 
றத்தேசத்தாறாக்கு ஓப்புக்கொடுப 
பார்கள்‌; பின்பு மூன்றாம்‌ நாளி 
லே அவன்‌ உயிரோடே எழுந்‌ 
திருப்பான்‌ என்றார்‌. 

உ௰ 4 “அக்காலத்திலே செபே 
தேயுவின்‌ குமாரருடைய தாய்‌ 
தன குமாரரோடுங்கூட அவரிடத்‌ 
தில்‌ வந்த, *சாஷ்டாங்கமாய்‌ வ 
ணங்க, ஒரு விண்ணப்பம்‌ பண்‌ 
ண விரும்பினாள்‌. 

௨௧ அவர்‌, உனக்கு என்ன 
வேண்டும்‌ என்றார்‌; அவள்‌ அவரு 
டனே சொன்னதாவது: நீர்‌ இராச்‌ 
சிய பரிபாலனம்‌ *செய்யும்பொ 
ழுது என்‌ குமாரராகய இவ்விரண்‌ 
டிபேரில்‌ ஒருவன்‌ உமது வலது 
பாரிசமாகவும்‌ ஒருவன்‌ உம்மு 
டைய இடதுபாரிசமாகவும்‌ இருக்‌ 
கும்படி செய்யவேண்டும்‌ என்‌ 
றாள்‌. 

௨௨ அதற்கு இயேசுவானவர்‌ 

சான்னது: நீங்கள்‌ கேட்டது 
உங்களுக்குத்தானே தெரியவில்‌ 
லை; நரன்‌ குடிக்கும்‌ பாத்திரத்‌ 

ல்‌ நீங்கள்‌ குடிப்பீர்களா? நான்‌ 
பெற்றுக்கொள்ளும்‌ ஸ்நானத்தை 
ங்கள்‌ பெற்றுக்கொள்வீர்களா 
என்றார்‌; அவர்கள்‌ அப்படியே 
செய்வோம்‌ என்றார்கள்‌. 

வும்‌ அப்பொழுது அவர்‌ சொ 
ன்னு: என்‌ பாத்திரச்தில்‌ குடிப்‌ 


ட 








இ. பி. ௬௩. 
ணன அண்‌ 
1 மாற்‌, ம, ௬௨. 


லூக்‌, 0௮. ௬௧, 
யோவா, ௨2௨, 
2௨, 


2 மத்‌, ௦௬, ௨௧, 


மத்‌. ௨௪. ௨, 


மாற்‌, மடு.௧, 0௬, 
ழி. லூக்‌.௨௩,௧. 
ம. 
௨௮... அப்‌, 


யோவா, 


௬.௩, 

4 மத்‌.௪ ௨௧, 

5 மாற்‌,௰,௬௫, 

6 மத்‌. 6௯, ௨௮. 

7 மத்‌. ௨௧௬. ௩௬, 
௪௨, மாற்‌, 0௪, 
௧௬, லூக்‌.௨௨. 
௪௨, யோவா, 
மல்க, 

8 லூக்‌, 2௨. டம, 

9 அப்‌, 0௨, ௨, 
உரோ, ௮. 0௭, 
௨ கொரி. ௧,௭ 
வெளி. ௧.௯, 

10 மத்‌, ௨௫,௬௪, 


11 மாற்‌, ம, ௪௧. 


12௧ பே, 
13 மத்‌, ௨௩௬, ௦௧, 
மாற்‌,௯,ஈ௫: ம. 
௪௩. 

14 மத்‌.ம௮.௪. 

15 பிவி.௨.எ. 

16 லூக்‌, ௨௨, 
௨௭. யோவா, 
0௧.௫), 0௪. 


17 மத்‌.௨௬.௨௮. 
உரோ, டு. மடு, 


ம்௯, எபி. ௯. 
௨௮. 


18ஏசா.௫௩.ம,ம௰க, 
தானி, ௯. ௨௪, 
௨௬, யோவா, 
ம்க, ௫௧, ௫௨, 
கதீமோ, ௨.௬. 


தித்‌. ௨. ௬௪, 


கபே, ௧. ம௯, 


19 மாந்‌, ம்‌, ௪௬. 
லூக்‌ ஐ ஈடு, 


20 மத்‌, ௯, ௨௭. 


டு,௩, 











பீர்கள்‌, நான்‌ பெற்றுக்கொள்ளும்‌ 
ஸ்சானச்தையும்‌ வெற்குசிகெயள்‌ 
வீர்கள்‌, அது மெய்தான்‌; “ஆனா 
லும்‌ என்‌ பிதரவினாலே எவர்கள்‌ 

குறிக்கப்பட்டிருக்றொர்களோ.௮அ 
வர்களுக்கேயன்றி (மற்றொருவ 
ருக்கும்‌) என்‌ வலது பாரிசத்திலே 
யும்‌ என்‌ இடது பாரிசத்திலேயும்‌ 
உளுக்காரந்திருக்கற . (கனத்தை) 
நான்‌ கொடுக்கக்கூடாது என்றார்‌. 

௨௪ 4 மற்றப்‌ பத்துப்பேரும்‌ 
(அந்தச்‌ சங்கதியைக்‌) கேட்டு, 
அந்தச்‌ சகோதரர்‌ இருவரைக்குறி 
த்து விசனப்பட்டார்கள்‌. 

௨௫ அப்பொழுது இயேசுவான 
வர்‌ அவர்களை அழைத்துச்‌ சொன்‌ 
னதாவது: . உலகத்தாருக்குள்ளே 
பிரபுக்கள்‌ குடிகளை (இறுமாப்‌ 
பாய்‌) ஆளுகிறார்கள்‌;  அல்லாம 
லும்‌ பெரியோர்கள்‌ அவர்கள்மேல்‌ 
(கண்டிப்பான) அதிகாரத்தைச்‌ 
செலுத்த றார்கள்‌ என்று நீங்கள்‌ 
அறிர்திருக்திறீர்கள்‌. 

௨௬ 12உங்களுக்குள்ளே அப்ப 
டி இருக்கக்கூடாது; 13உங்களில்‌ 
எவனாலும்‌ பெரியவனாய்‌ இருக்‌ 
சவேண்டுமென்று இருந்தால்‌, ௮ 
வன்‌ உங்கள்‌. ஊழியக்காரனாய்‌ 


இருக்கக்கடவன்‌. 
௨௭. 14உங்களில்‌ எவனாலும்‌ 
முதலாளியாய்‌ இருகச்சவேண்டு 


மென்று இருர்தால்‌, அவன்‌ உங்‌ 
கள்‌ பணிவிடைக்காரனாய்‌ இருக்‌ 
கக்கடவன்‌. 

௨௮ மனிதனுடைய குமார 
னும்‌ ஊழியம்‌ கொள்ளாம்படிக்கு 
வராமல்‌,8£ஊழியம்‌ செய்யும்படிக்‌ 
கும்‌, 17அரேகரை மீட்கும்பொரு 
ளாகத்‌ தனது சீவனைத்‌  தரும்ப 
டிக்கும்‌ வந்தானே என்றார்‌. 

௨௯ 4 19அவர்கள்‌ எரிகோ பட்‌ 
டணத்திலிருக்துபுறப்பட்டுப்போ 
கையில்‌, அரேக சனங்கள்‌ அவர்‌ 
பின்‌ சென்றார்கள்‌. 

௩௦ அப்பொழுது 2 குருடரான 
இரண்டுபேர்‌ வழி அருகே உளுக்‌ 
காந்திருந்து, இயேசுவானவர்‌ வழி 








௪௮ 


மத்தேயு ௨௧ அதிகாரம்‌. 





யே வருருர்‌ என்று கேள்விப்‌ 
பட்டு: ஆண்டவரே, தாவீதின்‌ கு 
மாரனே, எங்களுக்கு இரங்கும்‌ 
என்று கூப்பிட்டார்கள்‌. 

௬௪ சனங்கள்‌ (அதைக்கேட்டு) 
அவர்கள்‌ பேசாமல்‌ இருக்கும்ப 
டிக்கு அவர்களை அதட்டினார்கள்‌; 
அவர்களோ, ஆண்டவரே, தாவீ 
தின்‌ குமாரனே,எங்களுக்கு இரங்‌ 
கும்‌ என்று அதிகமாய்க்‌ கூப்பிட்‌ 
டார்கள்‌. 

௬௨ அப்பொழுது இயேசுவா 
னவர்‌ நின்று அவர்களை அழைத்து, 
நான்‌ உங்களுக்கு என்ன செய்ய 
வேண்டும்‌ என்று இருக்திறீர்கள்‌ 
என்றார்‌. 

௬௬ அவர்கள்‌ சொன்னது: ஆண்‌ 
டலரே,எங்கள்‌ கண்களைத்‌ திறக்க 
வேண்டும்‌ என்று இருக்கிறோம்‌ 
என்றார்கள்‌. 

௬௫௪ இயேசுவானவர்‌ உருக்கமாய்‌ 
இரங்‌, அவர்களுடைய கண்‌ 
களைத்‌ தொட்டார்‌, உடனே அவர்‌ 
கள்‌ பார்வை அடைந்து, அவர்‌ 
பின்னே சென்றார்கள்‌. 


௨௧. அதிகாரம்‌. 


௧. இயேசுவானவர்‌ ஒரு கழுதையின்‌ மேல்‌ ஏறி எரு 
சலேமில்‌ பிரவேத்தது, ம௨. தேவாலயத்தில்‌ 
இருந்த வியரபரரிகளைத்‌ துரத்தினது. 6௭, அத்தி 
மரத்தைச்‌ சபித்தது. ௨௰. தமது அதிகாரத்தைக்‌ 
குறித்து ஆசாரியர்‌ முதலானவர்களுக்கு உத்தரவு 
சொன்னது. ௨௮. இரண்டு குமாரரை உவமை 
யாகக்‌ காட்டியது. ௬௩, எசமானுடைய ஊழியக்‌ 
காரரைக்‌ கொலைசெய்த தோட்டக்காரரை உவ 
மையாகக்‌ காட்டியது. 

அவர்கள்‌ எருசலேம்‌ பட்டண 
தீதிற்குச்‌ சமீபமாய்‌ 2ஒஓலீவமலை 
யின்‌ அருகே இருக்கிற பெத்‌ 
அபாகே ஊருக்கு வந்தபொழுது, 
இயேசுவானவர்‌ இரண்டு ஷை 
நோக்க, 

௨ உங்களுக்கு எதிராயிருக்கிற 
அந்தக்‌ சரொமத்திலே போங்கள்‌, 
அங்கே நீங்கள்‌ (போன) உடனே 
கட்டப்பட்டிருக்றெ ஒரு கழு 
தையையும்‌ அதனோடேகூட ஒரு 
குட்டியையும்‌ காண்பீர்கள்‌. 

௬ அவைகளின்‌ கட்டவிழ்த்து, 


இ. பி. ௬௯. 


Ne, pr 
1 மாற்‌, மக, ௧, 
2 சகறி, ௰௪, ௪, 
லூக்‌. 0௯௨௯. 


3 ஏசா. ௬௨.மக. 
சகரி, ௯, ௯. 


யோனா, 2௨, 
மடு, 
4 மாற்‌, 2௧.௪, 


5 ௨இரா,௯.௦௩. 


6௩ மோ,௨௩,௪ம௦௮. 
யோவா.ம்‌௨.ம்‌௩. 


7 சஙல்‌.ாம்௮.௨௫, 

* ஓசன்னா என்ப 
தற்கு இப்பொ 
முது இரட்சண்‌ 
ணியத்தைச்செ 
ய்வீராக என்ப 
அ அர்த்தமாம்‌, 

8 சஜ்‌,ா௰ ௮.௨௬, 
மத்‌, ௨௧.௧௯, 

9 மாற்‌, மக, மடு. 
லூக்‌, 0௯, ௪௫, 
யோவா, ௨.௦௪, 


எனக்காகச்‌ கொண்டுவாருங்கள்‌; 
ஒருவன்‌ உங்களுக்கு ஏதாகிலும்‌ 
சொன்னால்‌, ஆண்டவருக்கு இ 
வைகள்‌ வேண்டுமென்று சொல்‌ 
லுங்கள்‌; உடனே அவன்‌ அவை 
களை அனுப்பிவிடுவான்‌ என்று 
சொல்லி அனுப்பினார்‌. 

௪ (யோன்‌ குமாரத்தியென்‌ 
னும்‌ எருசலேம்‌ பட்டணமே,) 
$இதோ உன்‌ இராசா மனத்தாழ்‌ 
மை உள்ளவருமாய்‌, அகத்தடிக்‌ 
குக்‌ கீழ்ப்பட்ட கழுதையின்‌ குட்‌ 
டியாகிய கழுதையின்மேலே ஏறி 
யிருக்றவருமாய்‌,உன்னிடத்தில்‌ 
வருகிறார்‌ என்று யோன்‌ குமாரத்‌ 
தியுடனே சொல்லுங்கள்‌ என்று, 

டு தீர்ச்கசரிசியினாலே சொல்‌ 
லப்பட்டது நிறைவேறும்படிக்கு 
அவையெல்லாம்‌ நடந்தன. 

௬ 4இயேசுவானவர்‌ கட்டளை 
யிட்டபடியே செய்யச்‌ சீஷர்கள்‌ 
போய்‌, 

௭ கழுதையையும்‌ அதின்‌ குட்‌ 
டியையும்‌ கொண்டுவந்து, பின்பு 
தங்கள்‌ வஸ்திரங்களை ௮வைக 
ளின்மேல்‌ போட்டு, அவரை ௮ 
வைகளின்மேல்‌ ஏற்றிப்‌ போனார்‌ 
கள்‌. 

௮ திரளான சனங்களோ தங்‌ 
கள்‌ வஸ்திரங்களை வழியிலே வி 
ரித்தார்கள்‌ ;வேறுசிலர்மரங்களின்‌ 
இளைகளை,்‌ தறித்து, வழியிலே தெ 
ளித்தார்கள்‌, 

௯ மேலும்‌ முன்‌ நடப்பாரும்‌ 
பின்‌ ஈடப்பாருமாதிய சனங்கள்‌, 
7தாவீதின்‌ குமாரனுக்கு ஓசன்னா, 
* 8புராபரனுடைய நாமத்தினாலே 
வருகிறவர்‌ தேோரத்திரிக்கப்படத்‌ 
தக்கவர்‌, உன்னதமான வானங்க 
ளில்‌ ஓசன்னா என்று ஆர்ப்பரித்‌ 
தார்கள்‌. 

௰ ஏ அப்படி அவர்‌ எருசலேம்‌ 
பட்டணத்தில்பிரவேசிக்கையில்‌, 
பட்டணத்தார்‌ எல்லாரும்‌ கலக்‌ 
கம்‌ அடைந்து, இவர்‌ ஆர்‌ என்று 
விசாரித்தார்கள்‌. 





மத்தேயு ௨௧ அதிகராம்‌. 
இ. பி. ௬௩. 


மிக சனங்கள்‌ சொன்னது: இ 
வர்‌ கலிலேயா நாட்டிலுள்ள நாச 
ரேத்தூரிலிருந்து வந்த !தீர்க்கதரி 
சியாகிய இயேசு என்றார்கள்‌. 

௰௨ 4 3இயேசுவானவர்‌ தேவால 


யத்தில்‌ பிரவேடுத்து, அதிலே விற்‌. 


இறவர்களும்‌ கொள்ளு கற வர்களு 
மாய யாவரையும்‌ வெளியே 
துரத்தி, காசுக்காரருடைய பல 
கைகளையும்‌ புறாக்களை விற்றவர்‌ 
களுடைய ஆசனங்களையும்‌ கவிழ்‌ 
த்தப்போட்டு, 

௰௩ *என்னுடைய ஆலயம்‌ செ 
பத்துக்கான ஆலயம்‌ என்னப்ப 
டும்‌ என்று எழுதியிருக்கின்றது; 
நீங்களோ அதைக்‌ கள்ளர்‌ குகை 
யாக்கினீர்கள்‌ என்று அவர்களுட 
னே சொன்னார்‌. 

ம௫ அல்லாமலும்‌ குருடரும்‌ 
சப்பாணிகளும்‌ தேவாலயத்தில்‌ 
அவரிடத்திற்கு வந்தபொழுது ௮ 
வர்களைச்‌ குணமாக்கினார்‌. 

௰௫ அவர்‌ செய்த அதிசயங்க 
ளையும்‌, தாவீதின்‌ குமாரனுக்கு 
ஓசன்னா என்று தேவாலயத்தில்‌ 
கூப்பிடுகிற பிள்ளைகளையும்‌ பிர 
கான ஆசாரியரும்‌ வேதபாரகரும்‌ 
சண்டு,மிகுந்தவிசனம்‌ அடை ந்து, 
௬ அவரை நோக்கி, இவர்கள்‌ 
சொல்லுறெதைக்‌ கேட்நிறீரோ 
என்றார்கள்‌; அதற்கு இயேசுவா 
னவர்‌ சொன்னது: கேட்டேன்‌; 
குழந்தைகள்‌ பாலகருடைய வா 
யினால்‌ துதியை உண்டுபண்ணி 
னீர்‌ என்றதை நீங்கள்‌ ஒருக்கா 
லும்‌ வாசிச்சவில்லையோ என்று 
சொல்லி, 

௰௪ னர்தளை விட்டுப்‌ Epa, 
ணத்திலிருந்து புறப்பட்டுப்‌ "பெ 
தீதானி ஊருக்குப்‌ போய்‌, அங்‌ 
கே இராத்தங்‌ இஞனார்‌. 

௦௮ 4 காலையிலே அவர்‌ மறு 
படியும்‌ பட்டணத்திற்குப்‌ போ 
கையில்‌, அவருக்குப்‌ பசி உண்‌ 
டானபொழுது, 

மக “வழி அருகே ஒரு அத்தி 
மரத்தை அவர்‌ கண்டு, அதினி 





Ne, அணனனன்‌ 


1மத்‌, ௨. ௨௩, 
எ. ம. 
யோவா, ச ௦௪: 


தூக்‌. 


எ.௪௰: ௬, ௭, 
2 மாற்‌, மக. மக. 
லூக்‌, ௦௯. ௪டு. 
யோவா,௨.௰ட. 


3டு மோ, 
௨டு. 


4 ஏசா,.டு௯.௪. 


5 எரே. ௭, 


6 சங்‌.௮.௨. 


7 மாற்‌. மக. மக. 
யோவா.௰க.௰௮. 
8 மாற்‌, மக. ம௨, 
9 மாற்‌. மக. மு, 
10 மாற்‌, 6௧.௨௦, 


11 யாக்‌,க,சு. 
12 மத்‌,௰எ,௨௰, 


13 லூக்‌, ௭. ௬. 
14 மத்‌,எ.எ.மாற்‌ , 
லூக்‌, 
ம்க.௯. யாக்‌,ட௫, 
௦௬. கயேர.௬, 
த? டு. ௰௪. 


௰க,௨௪, 


15 மாற்‌,௰௧,௨௭. 


லூக்‌.௨ம்‌.க. 


16 ௨ மே, ௨. 
ம௪. அப்‌. ௪.எ: 


௭.௨௭, 


௰௪. 





மக. 
மாற்‌. மக. 6௭. 
லூக்‌, 0௨௬, ௪௬. 


௪௯ 


டத்தில்போய்‌, அதிலே இலைகளை 
யே அன்றிக்‌ கனிகளைக்‌ காணாமல்‌ 


 இருக்கறபொழுது, அவர்‌ அதை 


ரோக்கி, இனிமேல்‌ ஒருக்காலும்‌ 
உன்னில்‌ கணி உண்டாகாதிருக்‌ 
கக்கடவது என்று சொன்னார்‌; 10௨ 
டனே அத்திமரம்‌ பட்டுப்போயி 
ற்று. 

உ௰ சீஷர்கள்‌ அதைக்‌ கண்டு, 
ஐயோ ! இந்த அத்திமரம்‌ எப்படிச்‌ 


சீக்ரெமொய்ப்‌ பட்டுப்போயிற்று 
என்று அச்சரியத்தோடே சொன்‌ 
னார்கள்‌. 


௨௧ இயேசுவானவர்‌ அவர்களுக்‌ 
குச்‌ சொன்னது: நீங்கள்‌ சச்‌ 
தேகப்படாமல்‌ 2விசவாசித்தால்‌, 
இந்த அத்திமரத்தில்‌ சம்பவித்ததை 
நீங்கள்‌ செய்வதும்‌ அல்லாமல்‌, 
13நீங்கள்‌ இந்த மலையை நோக்கி, 
எழும்பிச்‌ சமுத்திரத்திலே தள்ளப்‌ 
படுவாயாக என்று சொன்னால்‌, 
உடனே அப்படி ஆகுமென்று 
மெய்யாய்‌ உங்களுக்குச்‌ சொல்லு 
திறேன்‌. 

௨௨ அல்லாமலும்‌ 1*செபத்திலே 
நீங்கள்‌ எதைச்‌ கேட்டாலும்‌ விசு 
வாசித்தீர்களானால்‌ அதைப்‌ பெறு 
லிர்கள்‌ என்றார்‌. 

௨௬ 4 15அவர்‌ தேவாலயத்தில்‌ 
வந்து உபதேசம்‌ பண்ணுநிறபொ 
முது, பிரதான ஆசாரியரும்‌ சனங்‌ 
களின்‌ மூப்பரும்‌ அவரிடத்தில்‌ 
வந்து, 16எந்த அதிகாரத்தினாலே 
நீர்‌ இவைகளைச்‌ செய்கிறீர்‌ 2 இப்‌ 
படிப்பட்ட அதிகாரத்தை உமக்‌ 
குக்‌ கொடுத்தவர்‌ ஆர்‌ என்றார்கள்‌. 

௨௪ அதற்கு இயேசு வானவர்‌ 
சொன்னது: நானும்‌ உங்களிடத்‌ 
தில்‌ ஒரு காரியத்தைக்கேட்பேன்‌; 
அதை நீங்கள்‌ எனக்குச்‌ சொன்‌ 
னீர்களானால்‌, நான்‌ இவைகளைச்‌ 
செய்கிற அதிகாரம்‌ இன்னதென்‌ 
அ நானும்‌ உங்களுக்குச்‌ சொல்‌ 
லுவேன்‌. 

௨௫ யோவான்‌ கொடுத்த ஞா 
னஸ்நானம்‌ ஆரால்‌ உண்டாயிருக்‌ 
தது? பராபானாலோ மனிதரா 





5 


RS SE ES ESE ESET EE ன்னைக க்கை REE I RE 


லோ, அதைச்‌ சொல்லுங்கள்‌ என்‌ 
றார்‌; அவர்களோ, அது பராபர 
னால்‌ உண்டாயிற்று என்றோமா 
னால்‌, இவர்‌ ஏன்‌ அவனை விசுவா 
சிக்கவில்லை என்பார்‌. 

௨௬ அது மனிதரால்‌ உண்டா। 
யிற்று என்றோமாகில்‌, சனங்கள்‌ 
எல்லாரும்‌ !யோவானைத்‌ தீர்க்கத। 
ரிசியென்று எண்ணுெபடியினா।| 
லே, அவர்களுக்குப்‌ பயப்படு| 
ரோம்‌ என்று தங்களுக்குள்ளே: 
யோசனைபண்ணி, 

௨௭ பின்பு இயேசுவானவரை 
கோக்கு, எங்களுக்குத்‌ தெரியாது 
என்றார்கள்‌; அப்பொழுது அவ 
ரும்‌ அவர்களுடனே சொன்னது: 
நான்‌ இவைகளைச்‌ செய்திற அதி 
காரம்‌ இன்னதென்று நானும்‌ உங்‌ 
களுக்குச்‌ சொல்லமாட்டேன்‌. 

௨௮ ௭ அஒலும்‌ உங்களுக்கு எப்‌ 
படித்‌ தோன்றுகின்றது 2 ஒரு மனி 
தனுக்கு இரண்டு குமாரர்‌ உண்டு; 
அவர்களில்‌ மூசீதவனிடத்தில்‌ ௮ 
வன்வந்து, மகனே,நீ இன்றைக்கு 


என்‌ திராட்சத்‌ தோட்டத்தில்‌ | 


போய்‌ வேலைசெய்‌ என்றான்‌. 
௨௯ அதற்கு அவன, போக 
மாட்டேன்‌ என்றான்‌; பின்பு ௮ 
வன்‌ மனஸ்தாபப்பட்டுப்‌ போ 
னான்‌. 

௯௰. தகப்பன்‌ இளையவனிடத்தி 
லும்‌ வந்து அப்படித்தானே சொ 
ன்னான்‌; அதற்கு அவன்‌, ஐயா 





உடனே போூலேன்‌ என்று சொ 
ல்லியும்‌ போகவில்லை, 

௬௧ இவ்விருவரில்‌ எவன்‌ தகப்‌ 
பனுடைய சித்தத்தின்படி செய்‌ 
தான்‌ என்று அவர்‌ கேட்டபொ 
ழுது, மூத்தவனே செய்தான்‌ என்‌ 
ரூர்கள்‌; அப்பொழுது இயேசுவா 
னவர்‌ அவர்களுக்குச்‌ சொன்னதா 
வது: 2ஆயக்காரரும்‌ வேரிகளும்‌ 
உங்களுக்கு முன்னே பராபரனு 
டைய இராச்சியத்திலே பிரவே 
சிக்றொர்கள்‌ என்று மெய்யாகவே 
உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌. 








டக அள்‌ 


1மத்‌, ௦௪. இ. 
மாற்‌. ௬, ௨ம்‌, 
ஓரக்‌,௨௰.௬. 


| 2 லூக்‌, ௭, ௨௯, 


இம்‌. 
3 மத்‌.ஈ,௨, 
4 லூக்‌, ௩, 2௨, 


சல்‌. ௮௦. ௮௨ 
உன்னத.௮.ம்க, 
ஏசா.டு.க.எரே, 
௨. ௨௧, மாற்‌, 


லூக்‌. 


௰௨, ௧, 
௨0.௬. 


6 மத்‌, ௨ட. ம௪, 


மட, 


7 உன்னத. ௮. 


ம்க,ம௨. 


8 ௨ நாளா. ௨௪. 
உக! ௬௬, 0௬. 
நெகே.௯.௨௧. 
மத்‌,டு,௰௨: ௨௩. 


௬௪, ௬௭. அப்‌, 


௭.ட௨.க தெச, 
எபி, 


௨, மட. 
ம்க.க௧௬,௧௭, 


9 சங்‌. 
எபி.க.௨ 


10 சங்‌. ௨௨௩. 
மத்‌, ௨௬.௩-௫: 
க, ௨. 
மக. 
அப்‌. ௪. 


௨௭ 
யோவா. 
௩, 
௨௪,௨௨௮. 


11 மத்‌, ௨௬.டம்‌. 
மாற்‌. 2௦௪, ௪௬. 
தூக்‌, ௨௨.௫௪. 


2௮. சத்தோட்டத்திற்குப்‌ புறம்பே தள்‌ 


' ஸிச்‌ தொலைசெய்தார்கள்‌. 


யோவா. 
ம௨. 
௨௬. 


அப்‌. ௨. 


௨. ௮: 


| 


மத்தேயு ௨௧ அதிகாரம்‌. 
இ.பி. ௩௩. 


௩௨ எப்படியென்றால்‌ யோ 
வான்‌ நீதிமார்க்கனாய்‌ உங்களிடத்‌ 
இல்‌ வந்தும்‌, நீங்கள்‌ அவனை விச 
வாசிக்கவில்லை; *இயக்காரரும்‌ 
வேசெெளுமோ புவன்‌ விசுவாசித்‌ 
தார்கள்‌; அதை நீங்கள்‌ கண்டும்‌ 
பின்பு அவனை விசுவாசிக்கும்ப 
டிக்கு மனஸ்தாபப்படாமல்‌ இ 
ருக்கிறிர்கள்‌. 

௬௩ 4 வேறு உவமையைக்கே 
ளுங்கள்‌; ஒரு வீட்டு எசமான்‌ 
உண்டு; அவன்‌ ஒரு திராட்சத்‌ 
தோட்டத்தை உண்டாக்கி, ௮ 
தைச்‌ சுற்றி வேலி அடைத்த, ௮ 
தில்‌ ஆலையை நாட்டி, கோபுரத்‌ 
தையும்‌ கட்டி, பின்பு அதைத்‌ 
தோட்டக்காரர்‌ வசமாய்‌ விட்டு, 
£புறத்தேசத்திற்குப்‌ போனான்‌. 

௬௫௪ 7கணனிகாலம்‌ சமீபமானபொ 
முது, கனிகளை வாங்கிக்கொண்டு 
வரும்படிக்குத்‌ தன்‌ ஊழியக்கார 
ஸைத்‌ தோட்டக்காரர்‌ இடத்தில்‌ 
அனுப்பினான்‌. 

௬௫ தோட்டக்காரரோ, அவன்‌ 
ஊழியக்காரரைப்‌ பிடித்து, ஒரு 
வனை அடித்து, ஒருவனை வெட்டி, 
மற்றொருவன்மேல்‌ கல்லெறிந்து 
கொன்றார்கள்‌. 

௬௬ மறுபடியும்‌ எசமான்‌ முக்‌ 
தினவர்களிலும்‌ அதிகமான வேறு 

ஊழியக்காரரை அனுப்பினான்‌; 
அவர்களையும்‌ அப்படியே செய்‌ 
தார்கள்‌. 

௬௭ கடைசியிலே அவன்‌, என்‌ 
னுடைய குமாரனுக்கு அஞ்சுவார்‌ 
களென்று எண்ணி, சன்‌ குமாரனை 
'அவர்களிடச்தில்‌ அனுப்பினான்‌. 

௩௮ தோட்டக்காரரோ குமார 
னைக்‌ கண்டபொழுது, இவன்‌ 
சுதந்தரவாளி, 10இவனைக்‌ கொன்‌ 
று இவனுடைய சுதந்தரத்தைக்‌ 


'கட்டிக்கொள்வோம்‌ வாருங்கள்‌ 


என்று தங்களுக்குள்ளே சொல்‌ 


'லிச்கொண்டு, 


௬௯ 11அவனைப்‌ பிடித்துத்‌ திராட்‌ 











௪௰ அகையால்‌ திராட்சத்தோ 
ட்டத்திற்கு எசமான்‌ வரும்பொ 
முது, அந்தத்‌ தோட்ட க்காரரை 
என்ன செய்வான்‌ என்று கேட்‌ 
டார்‌. 

௪௧ அதற்கு அவர்கள்‌ சொன்‌ 
னது: 1அவன்‌ அந்தப்‌ பொல்லா 
தவா கடினமாய்‌ அழித்த, 

தகுதியான. கால்ங்களில்‌ தனக்‌ 
குச்‌ கனிகளைக்‌ சஞ்க்ச்கம்‌!! வே 
றே தோட்டக்காரர்‌ வசமாய்த்‌ இ 
ராட்சத்‌ தோட்டத்தை விடுவான்‌ 
என்றார்கள்‌. 

௪௨ இயேசுவானவர்‌ அவர்க 
ரூக்குச்‌ சொன்னதாவது: 8விடு 
கட்டுகிறவர்கள்‌ ஆகாதென்று தள்‌ 
ளின கல்லே மூலைக்குத்‌ தலை 
யான கல்லாயிற்று; அது பராபர 
னாலே ஆயிற்று; அது ஈம்முடைய 
கண்களுக்கு ஆச்சரியமாய்‌ இருக்‌ 
கன்றதென்று வேதத்திலே மீம்கள்‌ 
ஒருக்காலும்‌ வாசித்ததில்லையா? 
௪௬ “அப்படியிருக்க, பராபரனு 
டைய இராச்சியம்‌ உங்களில்‌ இ 
ருந்து நீச்சப்பட்டு, அதின்‌ கணி 
களைத்‌ தருறெ சனங்களுக்குக்‌ 
கொடுக்கப்படும்‌ என்று உங்களுக்‌ 
குச்‌ சொல்லுறேன்‌. 
| ௪௪ அன்றியும்‌ 5இந்தக்‌ கல்‌ 
வின்மேல்‌ விழுறெவன்‌ நொறுக்‌ 
கப்படுவான்‌; 6இதுவோ எவன்‌ 
மேல்‌ விழுமோ அவனை ரொறுங்‌ 
கடிக்கும்‌ என்றார்‌. 

௪௫ 4 பிரதான ஆசாரியரும்‌ பரி 
சேயரும்‌ அவருடைய உவமை 
களைச்‌ கேட்டு, தங்களைச்‌ குறித்‌ 
அப்‌ பேசினார்‌ என்று அறிந்து, 
௪௬ அவரைப்‌ பிடிக்க மனதாய்‌ | 
இருந்தார்கள்‌; ஆகிலும்‌, சனங்‌ 
| கள்‌ அவரைச்‌ 7திர்ச்சதரிசியென்று 
எண்ணினபடியினாலே அவர்கள்‌ 
|சனங்களுக்குப்‌ பயந்து (அப்ப 
| டச்செய்யாமல்‌ இருக்தார்கள்‌.) 


௨௨. அதிகாரம்‌. 


ச. இராசகுமாரனுடைய சலியாண உவமை, ௯, 
.. பூறச்சாதியார்கள்‌ அழைக்கப்பட்டது. ௦௨, கலி 
யாண வஸ்திரம்‌ இல்லாஇருந்தவனுக்கு உண்‌ 


















மத்தேயு ௨௨ அதிகாரம்‌. 


1 லூக்‌. ௨ம்‌,௰சு, 


2 லுக்‌, ௨௧.௨௪, 


எபி.௨.௧, அப்‌, 


மஈ, ௪௬: மடு, 
எஃ௰௮.எ; ௨௮. 
௨௮. 
௯.௦௧, 


3 சவ்‌, 


அப்‌. ௪. க்க, 
எபே. ௨. ௨ம்‌. 
கபே. ௨௬,௭, 


4 மத்‌. ௮ ௨, 


5 ஏசா, ௮. ௰௪, 
௰ட௫. சகறி, ௰௨. 
௬. லூக்‌, ௨௦, 


௮. உரோ.௯. 
௧ஈ,க பே.௨.௮. 


6 ஏசா. ௬ம்‌, ௨௨. 


7 தூணி. ௨. ௪௪, 
மக,வச, லூக்‌, 


௭.௬. யோவா, 


௭,௫௪௮. 


8 லூக்‌, 0௪. ௰௬. 
0௯, 


வெளி, 
௭.௯. 
9 வாச்‌, ௯.௨. 


10 தானி,௯.௨௬. 
லூக்‌, 0௯, ௨௪. 


௫ 


11 மத்‌.௰,௰௩.௮ப்‌. 
ம௬,௪௬ 


உரோ. 


ஈ௰௮. 
௨௨. ஏசா, ௨௨௮. 
௬, மாற்‌.௰॥௨.௰, 
லூக்‌, ௨௦, 6௭, 





டான தண்டனை. 0௫, இராயனுக்கு வரிசெலுச்‌ 
தவேண்டியதென்பது, ௨௩, இறிஸ்து மரித்தோர்‌ 
உயிர்த்தெழுதலைக்குறித்துச்‌ சதுசேயருக்கு நியா 
யஞ்சொல்வி, ௩௪, பிரதான கற்பனை இன்ன 
தென்று நியாயசாஸ்திரிக்கு உத்தரவுகொடுத்து, 
௪௧, மேசியாவைக்குறித்துப்‌ பரிசேயரிடத்திவ்‌ 
விசாரித்தது, 





இயேசுவானவர்‌ மறுபடியும்‌ உவ 
மைகளாய்‌ அவர்களுடனே சொ 
ன்னதாவது: 

௨. பாலோக இராச்சியத்தின்‌ 
(ஆளுகை) தன்‌ குமாரனுக்குக்‌ 
கலியாணம்செய்த இராசனுடைய 
(கடக்கைக்கு) ஒப்பாயிருக்கின்‌ 
றது. 

௩ அழைக்கப்பட்ட வர்களைக்‌ 
கவியாணத்திற்கு வரச்சொல்லும்‌ 
படிக்கு அவன்‌ தன்‌ ஊழியக்கார 
ரை அனுப்பினான்‌; அவர்களோ, 
வரமாட்டோம்‌ என்றார்கள்‌. 

௪ மறுபடியும்‌ அவன்‌ வேறே 
ஊழியக்காரரை ரோக்‌, அழைக்‌ 
கப்பட்டவர்களிடத்திற்கு நீங்கள்‌ 
போய்‌, என்‌ விருந்தை எத்தனம்‌ 
பண்ணினேன்‌, என்‌ எருதுக 
ளும்‌ கொழுத்த செந்துக்களும்‌ 
அடிக்கப்பட்டன, எல்லாம்‌ எத்த 

னமாய்‌ இருச்சின்றது, கலியாணத்‌ 
திற்கு வாருங்கள்‌ என்று சொல்‌ 
ஓங்கள்‌ என்று அனுப்பினான்‌. 

டு அவர்களோ அதை எண்ணா |. 
மல்‌, ஒருவன்‌ தன்‌ வயலுக்கும்‌, 

ஒருவன்‌ தன்‌ வியாபாரத்திற்கும்‌ 
| போய்விட்டார்கள்‌. 

௬ மற்றவர்களோ அவனுடைய 
ஊழியக்காரரைப்பிடித்து நிந்தித்‌ 
துக்‌ சொலைசெய்தார்கள்‌. 

எ 19இராசா அதைக்‌ கேட்டுக்‌ 
கோபம்‌ அடைந்த, தன்‌ சேனை 
களை அனுப்பி, (அவர்களால்‌) 
அந்தக்‌ கொலைபாதகரை அழித்த, 
அவர்களுடைய. பட்டணத்தை 
யும்‌ சட்டெரித்தான்‌. 

௮ அப்பொழுது அவன்‌ தன்‌ 
ஊழியக்காரரைகோக்கி, கலியா 
ணவிருர்து எத்தனமாய்‌ இருச்சன்‌ 
றது; 0 அழைக்கப்பட்டவர்களோ 





௫௨ 


மத்தேயு ௨௨ அதிகாரம்‌. 





அதற்குப்‌ பாத்திரர்‌ அல்லாதிருர்‌ 
தார்கள்‌. 

௯ அகையால்‌ நீங்கள்‌ வழிச்சம்‌ 
திகளில்‌ போய்‌, அகப்படுறெ யாவ 
ரையும்‌ கலியாண விருந்துக்கு 
அழைத்து வாருங்கள்‌ என்றான்‌. 

௰ அந்த ஊழியக்காரர்‌ வழிக 
ளில்‌ புறப்பட்டுப்போய்‌, அகப்‌ 
பட்ட !பொல்லாதவலர்களையும்‌ நல்‌ 
லவர்களையும்‌ கூட்டிவர்தார்கள்‌; 
விருந்துச்‌ சாலை பந்தியிருக்கறெவர்‌ 
களால்‌ நிறைந்தது. 

மீக பின்பு பந்தியிருக்கிறவர்க 
ளைப்‌ பார்க்கும்படிக்கு இராசா 
பிரவேசித்தபொழுது, 2கவியாண 
வஸ்திரத்தைத்‌ தரித்திராத ஒருவ 
னை அங்கே கண்டு, 

௰௨ சிரேதெனே, நீ கலியாண 
வஸ்திரம்‌ இல்லாதவனாய்‌ இங்கே 
எப்படிப்‌ பிரவேசித்தாய்‌ என்று 
சொன்னபொழுது, அவன்‌ பேசா 
மல்‌ இருந்தான்‌. 

௰௩. அப்பொழுது : இராசா ஊ 
ழியக்காரரை கோக்கு, 3இவனு 
டைய கால்சளையும்‌ கைகளையும்‌ 
கட்டி, இவனை எடுத்துப்போய்‌, 
அழுசையும்‌ பற்கடிப்பும்‌ உண்‌ 
டாயிருக்கற மிகுந்த இருளிலே 
போடுங்கள்‌ என்று கட்டளையிட்‌ 
டான்‌. I 

௰௪ அந்தப்படியே அநேகர்‌ ௮ 
ழைக்கப்பட்டிருக்கிறார்கள்‌, 9 
லர்மாத்திரம்‌ தெரிந்துகொள்ளப்‌ 
பட்டிருக்கிறார்கள்‌ என்றார்‌. 

மடு ர அப்பொழுது பரிசே 
யர்போய்‌, வசனங்களில்‌ அவரை 
அகப்படுத்தும்படிக்கு யோசனை 
பண்ணி, 

௰௬ தங்கள்‌ €ீஷர்களையும்‌ ஏரோ 
தேயின்‌ மனிதர்களையும்‌ அவரிடத்‌ 
திற்கு அனுப்பினார்கள்‌ ;( அவர்கள்‌ 
வந்து) போதகரே, நீர்‌ சத்தியமுள்‌ 
ளவருமாய்‌, பராபரனுடைய மார்ச்‌ 
கத்தைச்‌ சத்தியமாய்ப்‌ போதிக்க 
றவருமாய்‌, மனிதருடைய முகத்‌ 
தைப்பாராமல்‌ இருக்கிறபடியால்‌, 
ஒருவரையும்‌ குறித்துச்‌ கவையில்‌ 


இ. பி. ௬௩. 


Ne, எனைய 


1 மத்‌, ௦௩, ௬௮, 


௪௭. 


9௨ கொரி, டு. 

க.எபே.௪.௨௪, 
கொலோ, ௩. 
௯,௦௨௨, வெளி, 
௩.௪: 0௬.ம௫: 
0௯.௮. 


9 மத்‌,௮.௰௨. 


4 மத்‌,௨௰,௰௯. 


5 மாற்‌. ௨, 60௬. 
லூக்‌, ௨௰, ௨ம்‌. 
* மூன்றேமுக்கா 
ல்‌ பணம்‌ இர 
யமுள்ளது, ௨ம்‌, 

௨ காண்க, 
6 மத்‌. 6௭. உடு. 
உரோ.௦௩,எ. 
7 அப்‌. ௨௩, ௭. 
8 மாற்‌. ம௨.௰று. 
லூக்‌, ௨௰, ௨௭, 
9 மோ, உடு 
டு, 


லாதவருமாய்‌ இருக்இறீர்‌ என்று 
அறிர்திருக்கிறோம்‌. 

௰௪ ஆதலால்‌ உமக்கு எப்படித்‌ 
தோன்றுநின்றது? இராயனுக்கு 
வரிகொடுக்றெது நியாயமாய்‌ இ 
ருககன்றதோ, இல்லையோ, அதை 
எங்களுக்குச்‌ சொல்லவேண்டும்‌ 
என்றார்கள்‌. 

ம௮ இயேசுவானவர்‌ அவர்களு 
டைய துர்க்குணத்சை அறிந்து, 
வஞ்சகரே, நீங்கள்‌ என்னை என்‌ 
சோதிக்திறீர்கள்‌ 2 

மக வரிக்காசை எனக்குக்‌ காண்‌ |' 
பியுங்கள்‌ என்றார்‌; அவர்கள்‌ ஒரு 
*தெரகாரியபணத்தை அவருக்குக்‌ 
கொடுத்தார்கள்‌. 

௨௰ அப்பொழுது அவர்‌ சொன்‌ 
னது: இந்தச்‌ சொருபமும்‌ மேல்‌ 
எழுத்தும்‌ யாருடையது என்றார்‌; 
இது இராயனுடையது என்றார்‌ 
கள்‌. 

௨௧ அவர்‌ க: அப்ப 
டியானால்‌ “இராயனுடையதை இ 
ராயனுக்கும்‌, பராபரனுடையதை 
யோ பராபரனுக்கும்‌ செலுத்துங்‌ 
கள்‌ என்றார்‌. 

௨௨ அவர்கள்‌ அதைக்‌ கேட்டு 
ஆச்சரியப்பட்டு,அவரை விட்டுப்‌ 
போனார்கள்‌. 

- ௨௩ 1 7உயிரோடெ முந்திருக்கும்‌ 
மறுமை இல்லை என்று சொல்லு 
இற சதுசேயர்‌ $அந்சாளிலே அவ 
ரிடத்தில்வந்து, 

௨௪ போதகரே, புருஷன்‌ ஒரு 
வன்‌ பிள்ளைகள்‌ இல்லாமல்‌ 
இறந்துபோனால்‌, அவனுடைய 
சகோதரன்‌ அவனுக்குச்‌ சந்ததி 
உண்டாகும்படிக்கு, அவனுடை 
ய மனைவியை விவாகம்‌ பண்ண 
வேண்டுமென்று மோசே சொன்‌ 
ஒரே 

௨ட அப்படியானால்‌ எங்களிட 
த்தில்‌ சகோதரர்‌ ஏழுபேர்‌ இருக்‌ 
தார்கள்‌; அவர்களில்‌ மூத்தவன்‌ 
விவாகம்பண்ணி, சந்ததி இல்லா 
மல்‌ மரித்து, தன்‌ மனைவியைச்‌ 
தன்‌ சகோதரனுக்கு விட்டான்‌. 








மத்தேயு ௨௨ அதிகாரம்‌. 


௨௬ இப்படி இரண்டாம்‌ சகோ 
தரன்‌ முதல்‌ *ஏழாம்‌ சகோதரன்‌ 
வரைக்கும்‌ (அவளையே விவாசம்‌ 
பண்ணிப்‌ பிள்ளையில்லாமல்‌ மரித்‌ 
தார்கள்‌.) 

௨௭ எல்லாருக்கும்‌ பின்பு அந்‌ 
தப்‌ பெண்ணும்‌ இறந்துபோனாள்‌. 

௨௮ அப்படி அவ்வேழுபேரும்‌ 
அவளை விவாகம்பண்ணினபடி 
யால்‌, உயிரோடெறுந்திருக்கும்‌ 
காலத்திலே அவள்‌ அவர்களில்‌ 
எவனுக்கு மனைவியாயிருப்பாள்‌ 
என்று கேட்டார்கள்‌. 

௨௯ இயேசுவானவர்‌ அவர்க 
ளுக்கு. மாறுத்தரமாகச்‌ சொன்ன 
தாவது: 1வேத எழுத்துக்களையும்‌ 
பராபரனுடைய பலத்தையும்‌ நீங்‌ 
கள்‌ அறியாதிருக்றெபடியால்‌ தப்‌ 
பாய்‌ நினைக்திறீர்கள்‌. 

௬௰ 2 மறுமையிலே பெண்கொள்‌ 
வதும்‌ கொடுப்பதும்‌ இராது; ௮ 
வர்கள்‌ பரலோகத்திலே பராபர 
னுடைய தூதரைப்போல்‌ இருக்‌ 
கிறார்கள்‌. 

௩௬௧ மரித்தோர்‌ உயிரோடெழும்‌ 
இருக்குதலைக்‌ குறித்தோவெனில்‌ 
“கான்‌ ஆபிரகாமினுடைய தேவ 
னுமாய்‌, ஈசாக்கினுடைய தேவனு 
மாய்‌, யாக்கோபினுடைய தேவ 
னுமாய்‌ இருக்கிறேன்‌ என்று, 

௩௨ பராபரனாலே உங்களுக்கு 
உமாக்கப்பட்டதை நீங்கள்‌ வா 
சக்கவில்லையோ? அவர்‌ மரித்தோ 
ருடைய தேவனாயிராமல்‌, வேனு 
ள்ளோருடைய தேவனாகவே இ 
ருக்கிறார்‌ என்றார்‌. 

௬௩ சனங்கள்‌ அவருடைய உ 
பதேசத்தைக்‌ கேட்டு, அதைக்கு 
றித்துப்‌ *பிரமித்துச்கொண்டார்‌ 
கள்‌. 

௬௪ ஏ 5அவர்‌ சதுசேயர்‌ பேசா 
மல்‌ இருக்கும்படி செய்ததைப்‌ 
பரிசேயர்‌ கேட்டு ல்‌ 
கூடிவந்தார்கள்‌. 

௩௬௫ அவர்களில்‌ நியாய சாஸ்‌ 
திரி ஒருவன்‌ அவனைச்‌ சோதிச்‌ 
கும்படிக்கு, 


இ. பி, ௬௩. 


௫௩ 
௬௬ போதகரே, வேதத்திலே எது 


க்கல்‌ பிரதானமான கற்பனையாய்‌ இருக்‌ 


* அல்லது ஏழு 
பேர்மட்டும்‌. 


1 யோவா. ௨ம்‌, 
௯. 


9க யோ. ௬.௨, 
3௨ மோரு. ௬, 
௰௬. மாற்‌. ௨, 


௨௬. லூக்‌.௨ம்‌. 
௩௪,௮ப்‌.௪.௩௨, 


எ.பி.௦க.0௬. 
சமத்‌. எ, ௨௮: 


5 மாற்‌.ம௨.௨௮. 


6 லூக்‌. ம. உடு. 
7 டு மோ, ௬.௫: 


ம. ௰௨: ௩௰.௬. 


லூக்‌,௰.௨௭. 
8௬ மோ.௰௯.௰௮. 
மத்‌, 


லூக்‌, ௰. ௨௭, 
உரோ. ௨௬. ௯. 
காலா, டு,௰௪. 
யாக்‌, ௨. ௮. 
9 மத்‌. ௪. ௨. 
கதிமோ. ௧. ட, 
10 மாத்‌.௰௨.ஈடு. 
லூக்‌. ௨௰, ௪௧, 
11 சங்‌. ஈம்‌, ௧, 
அப்‌. 
க கொரி, மடு, 
௨௫. எபி. ௧, 
மர: ௰்‌.ம௰௩, 


12 லூக்‌, ௦௪, ௬, 


௬௯. ௨௯. 
மாற்‌, ௨௨, ௩௧. 





௨. ௬௩. 


இன்றது என்று கேட்டான்‌. 

௬௭ இயேசுவானவர்‌ சொன்‌ 
னது: உன்‌ தேவனாகிய பராபர 
னில்‌ உன்‌ முழு இருதயத்தோடும்‌ 
உன்‌ முழு ஆத்துமாவோடும்‌ உன்‌ 
முழு மனதோடும்‌ அன்புகூர்வா 
யாக, 

௬௮ என்பது முதலாவது பிர 
தானமான கற்பனையாய்‌ இருக்‌ 
கின்றது. 

௬௯ அதற்கு ஒப்பாயிருக்றெ இ 
ரண்டாம்‌ கற்பனை என்னவென்‌ 
றல்‌, £பிறனிடத்தில்‌ உன்னைப்‌ 
போல அன்புகூர்வாயாக என்‌ 
பதே. 

௪௰ இவ்விரண்டு கற்பனைகளில்‌ 
நியாயப்பிரமாணம்‌ முழுமையும்‌ 
தீர்க்கதரிசனங்களும்‌ அடம்தியி 
ருக்கின்றன என்றார்‌. 

௪௧ ஏ 10மேலும்‌ பரிசேயர்‌ ரு 
யிருக்கையில்‌, இயேசுவானவர்‌ ௮ 
வர்களை ரோச்கி, 

௪௨ இறிஸ்துவைக்குறித்து உங்‌ 
களுக்கு எப்படித்‌ தோன்றுகின்‌ 
றது? அவர்‌ யாருடைய குமார 
னென்று கேட்டார்‌; அவர்‌ தாவீ 
தின்‌ குமாரன்‌ என்றார்கள்‌. 

௪௯ இயேசுவானவர்‌ சொன்ன 
அ: 11அப்படியானால்‌ நான்‌ உம்‌ 
முடைய சத்துருக்களை உமது பா 
தப்படியாக்கிப்‌ போடுகிறவரைக்‌ 
கும்‌, நீர்‌ என்னுடைய வலதுபாரி 
சத்திலே உளுக்காரும்‌ என்று பரா 
பரன்‌ என்‌ கர்த்தருடனே சொன்‌ 


னார்‌ என்று, 
௪௪ தாவீது (பரிசுத்த) ஆவியி 
னாலே சொல்லி, (இவ்விதமாய்‌) 


அவனைச்‌ கர்த்தரென்று சொல்லி 
யிருக்கிறது எப்படி? 

௪௫ தாவீது அவனைக்‌ கர்த்த 
ரென்று சொல்லியிருக்க, அவர்‌ 
எப்படி. அவனுடைய குமாரனாய்‌ 
இருப்பார்‌ என்றார்‌. 

௪௬ 12அதற்கு மாறுத்தரமாக ஒ 
ருவனும்‌ ஒரு வார்த்தையையும்‌ 








௫௪ 


சொல்லத்‌ திராணியிருந்ததில்லை; 
1ஓந்நாள்‌ முதற்கொண்டு ஒருவ 
ரும்‌ அவரிடத்தில்‌ வினாக்களைக்‌ 
கேட்கத்‌ துணிந்ததுமில்லை. 


௨௩. அதிகாரம்‌. 


௧, இறிஸ்து வேதபாரகர்‌, பரிசேயருடைய செட்ட 
தடக்கைகளைப்‌ பின்பற்றாமல்‌ அவர்களின்‌ நல்ல 
உபதேசங்களைக்‌ கைக்கொள்ள வேண்டியதென்‌ 
அ சனங்களுக்குப்‌ போதித்து, டு. அவர்களுடைய 
பெருமையைக்குறித்துத்‌ தம்முடைய சஷர்கள்‌ 
எச்சரிக்கையாயிருக்கக்‌ கற்பித்தது, 6௩, அவர்‌ 
களுடைய மாயத்தையும்‌, குருட்டாட்டத்தையும்‌ 
குறித்து அவர்களுக்கு எட்டுவகை வேதனைகளைக்‌ 
கூறி, ௧௪, எருசலேமின்‌ அழிவை முன்னறி 
வித்தது, 

அப்பொழுது இயேசவானவர்‌ 

சனங்களுக்கும்‌ தம்முடைய €ஷ 

ருக்கும்‌ சொன்னதாவது: 

௨ “வேதபாரகரும்‌ பரிசேயரும்‌ 
மோசேயினுடைய ஆசனத்தில்‌ 
இருக்கிறவர்கள்‌. 

௯௬ ஆகையால்‌ நீங்கள்கைக்கொள்‌ 
ரூம்படிக்கு அவர்கள்‌ உங்களுக்‌ 
குச்‌ சொல்லுறெ யாவையும்‌ கைச்‌ 
கொண்டு நடச்சக்கடவீர்கள்‌; ௮ 
வர்களூடைய இரியைகளின்படி 
யோ செய்யாமல்‌ இருங்கள்‌; என்‌ 
னத்தினாலெனில்‌, 3௮வர்கள்‌ சொ 
ல்வியும்‌ செய்யாமல்‌ இருக்கிறார்‌ 
கள்‌. 

௪ அல்லாமலும்‌ *அவர்கள்‌ பா 
ரமாயும்‌, சுமப்பதற்கு அரிதாயும்‌ 
இருக்கிற சமைகளைக்கட்டி, மனி 
தருடைய தோள்சளின்மேல்‌ வை 
க்கிறார்கள்‌; தாங்களோ அவைக 
ளை ஒரு விரலினாலும்‌ அசைக்க 
மனமில்லாமல்‌ இருக்றொர்கள்‌. 

௫ தங்கள்‌ இரியைகள்‌ யாவை 
யும்‌ அவர்கள்‌ மனிதரால்‌ காணப்ப 
டும்படிக்குச்‌ செய்கிறார்கள்‌; கற்‌ 
பனைகள்‌ எழுதியிருக்றெ நாடாச்‌ 
களை அகலமாக்தி, தங்கள்‌ வஸ்தி 
ரங்களின்‌ தொங்கல்களை விஸ்தா 
ரம்பண்ணி, 

௬ : விருந்துகளில்‌ முதலிடத்‌ 
தில்‌ இருக்கவும்‌, செபஆலயங்க 
ளில்‌ முதல்‌ ஆசனங்களில்‌ இருக்‌ 


கவும்‌, 





இ. பி. ௬௩. 
a அவலர 


1 மாற்‌, 2௨, ௬௪. 
லூக்‌, ௨ம்‌. ௪ம, 

2நெகே. அ. ௪, 
௮. மல்க. ௨. 
எ. மாற்‌, ௰௨. 
௩௮. லூக்‌, ௨௰, 
௪௬. 

3 உரோ, ௨. 0௯, 
உம்‌,௨௧, 

4 லூக்‌, மக, ௪௬, 
அப்‌. ௨௫. ம்‌. 
காலா,௬.௰௧. 

மத்‌. ௬.௧, ௨, 
ட,0௯. 

6௪மோ. மடு, 
௬௮. டுமோ. 
௬. ௮: ௨௨. 
௨, வாக்‌. ௬.௩. 

7 மாற்‌,௰௨, ௩௯. 
லூக்‌, மக. ௪௬: 
௨௰,௪௯.௩யோ. 
௯. 

8யாக்‌. ௬, ௧, 
௨ கொரி, ௧. 
௨௪, கபே, 
௫௬. 

9 மல்‌இ. ௧. ௬. 

10 யோபு. ௨௨. 
௨௬, வாக்‌,௰ட௫. 


11 மத்‌, ௨0.௨௬, 
௨௪. 


12 லூக்‌.௦க.ட௫௨. 


13 மாற்‌. ௦௨.௩௯. 
லூக்‌, ௨௰, ௪௭, 
௨இமோ, ௩,௬. 
தத்து.க,ம்க, 





a CUE EE V1 STONE 


மத்தேயு ௨௩ அதிகாரம்‌. 





௭ சந்தைகளில்‌ (மற்றவர்களால்‌) 
வாழ்த்துதல்‌ அடையவும்‌, இரபீ 
இரபீ என்று அழைக்கப்படவும்‌ 
விரும்புறொர்கள்‌. 

௮ நீங்களோ இரபீ என்று ௮ 
வ்்ன்மிக்த்‌ கூடாது; என்னத்‌ 
தினாலெனில்‌, கிறிஸ்து என்பவர்‌ 
ஒருவரே உங்களுக்குக்‌ குருவாய்‌ 
இருக்கிறார்‌; நீங்கள்‌ எல்லாரும்‌ 
சகோதரராய்‌ இருக்கிறீர்கள்‌. 

௯ மேலும்‌ பரமண்ட லத்தில்‌ இ 
றுக்கிறவர்‌ ஒருவரே . விது 
குப்‌ பிதாவாய்‌ இருக்கிறார்‌; ஆ 
கையால்‌ நீங்கள்‌ பூமியிலே ஒரு 
வனையும்‌ உங்கள்‌ பிதா என்று ௮ 
ழைக்கக்‌ கூடாது. 
௰ அல்லாமலும்‌ இறிஸ்து என்‌ 
பவர்‌ ஒருவரே உங்கள்‌ குருவாய்‌ 
இருக்கிறார்‌; ஆகையால்‌ நீங்கள்‌ 
உங்களைக்‌ குருக்களென்று அமை 
க்சப்படக்‌ கூடாது. 
மக 10தன்னைத்தான்‌ உயர்க்துறெ 


- [வன்‌ தாழ்த்தப்படுவான்‌; தன்னைத்‌ 
[தான்‌ தாழ்த்துறெவன்‌ உயர்த்தப்ப 
. வொன்‌. ்‌ 


௰௨ அதலால்‌ உங்களில்‌ பெ 
ரியவன்‌ உங்கள்‌ ஊழியக்காரனாய்‌ 
இருக்கக்கடவன்‌: 

௰௩. ஏ 12வஞ்சகராதிய வேதபா 
ரகரே, பரிசேயரே, ஐயோ! உங்க 
ரூக்கு வெதனைவரும்‌; என்னத்தி |: 
னாலெனில்‌, மனிதர்‌ முன்பாக நீங்‌ 
கள்‌ பாலோக இராச்சயத்தைப்‌ 
பூட்டிப்போடுஇறீர்கள்‌; நீங்களோ 
அதில்‌ பிரவேடச்இறதில்லை; பிர 
வேசிக்க மனதாய்‌ இருக்கிறவர்‌ 
கள்‌ பிரவேசியாதபடிக்கும்‌ செய்‌ 
கிறீர்கள்‌. 

௦௪  வஞ்சகராஇிய வேதபாரக 
சே, பரிசேயரே, ஐயோ! உங்க 
ளுக்கு வேதனைவரும்‌; என்னத்‌ 
தினாலென்றால்‌, 13நீங்கள்‌ விஸ்தார 
மாய்ச்‌ செபமந்திரங்களைச்‌ சொல்‌ 
லுகிறோம்‌ என்று சொல்லி, கைம்‌ 
பெண்களுடைய பொருள்ளள்ம்‌ 


பட்டிச்றீர்கள்‌; அதின்‌ நிமித்தம்‌ 





மத்தேயு ௨௩ அதிகாரம்‌. 


அதிக ஆக்கினை உங்களுக்குக்‌ இ 
டைக்கும்‌. 

மட வஞ்சகராதிய வெதபாரக 
சே, பறிசேயரே, ஐயோ! உங்க 
க்கு வேதனை வரும்‌; என்னத்தி 
னாலெனில்‌,ஒருவனை (யூத) மார்க்‌ 
கத்தான்‌ அஆக்கும்படிக்கு நீங்கள்‌ 
சமுத்திரத்தையும்‌ பூமியையும்‌ க 
டந்து திரிதிறீர்கள்‌; அவன்‌ அப்‌ 
படிப்பட்டவனானபொழுது, மங்‌ 
கள்‌ உங்களைப்பார்க்கிலும்‌௮வனை 
இரட்டிப்பாய்‌ நரகத்துக்குறியவ 
னாக்குடிறீர்கள்‌. 

௰௬ 4 1குருடராய்‌ வழிகாட்டு 
திறவர்களே, ஐயோ! உங்களுக்கு 

வேதனைவரும்‌; 2ஒருவன்‌ தேவா 
"| லயத்தின்மேல்‌ சத்தியம்‌ பண்ணி 
னால்‌ அது செல்லாது; ஒருவன்‌ 
தேவாலயத்திலுள்ள பொன்மேல்‌ 
சத்தியம்‌ பண்ணினானாகில்‌ அவன்‌ 
அந்தப்படியே செய்யவேண்டும்‌ 
என்திறீர்கள்‌. 

௰எ.. மதிகேடரே, குருடரே, 
எது பெரிது 2? பொன்னோ பொன்‌ 
னைப்‌ பரிசத்தமாக்குறெ தேவா 
|லயமோ? 
௰௮ அன்றியும்‌ ஒருவன்‌ பீடத்‌ 
தின்மேல்‌ சத்தியம்‌ பண்ணினால்‌ 
அது செல்லாது; ஒருவன்‌ அதி 
லுள்ள காணிக்கையின்மேல்‌ சத்தி 
யம்‌ பண்ணினானாகில்‌, அவன்‌ ௮ 
தன்படியேசெய்யவேண்டும்‌ என்‌ 
கிறீர்கள்‌. 

௰௯ மதிகேடரே, குருடரே, எது 
பெரிது2*காணிக்கையோ காணிக்‌ 
கையைப்‌ பரிசுத்தமாக்குறெ பீட 
மோ? 
| ௨௰ ஆகையால்‌ பீடத்தின்மேல்‌ 
சத்தியம்‌ பண்ணுறெவன்‌ அதின்‌ 
[மேலும்‌ அதில்‌ இருக்கிற எல்லாப்‌ 
) பொருள்களின்‌ மேலும்‌ சத்தியம்‌ 
பண்ணுகிறான்‌. 

௨௧ சேவாலயத்தின்மேல்‌ சத்தி 
[யம்‌ பண்ணுநிறவன்‌ அதின்மே 
[லம்‌ “அதில்‌ வாசமாயிருக்கெறவர்‌ | 

மேலும்‌ சத்தியம்‌ பண்ணு இருன்‌. | 
1 ௨௨ அல்லாமலும்‌ வானத்தின்‌ 








இ. பி. ௬௩௬. 
Ne எனவவ! 


1 மத்‌. மடு, ௰௪, 


௨௪.வச., 


2 மத்‌. ௩௧௬௫௪. 
கம்‌, 


2௨ மோ, 
௨௯. 


4௨மோ, ௨௬. 


௬௭, 


5 ௧ இரா, ௮.0௩, 
௨ காளா, ௬.௨, 


சங்‌, ௨௬, ௮: 
௭௱௩௨,௰௫௪, 


6மத்‌, டு, ௬௪. 
சம்‌,௰க.௪, அப்‌. 


௭.௪௯, 
7 லூக்ம்க, ௪௨. 


8 க சாமு. மடு, 
௨௨, ஓசே.௬, 
௬. மீகா,௬.௮. 
௯, 0௧: 


மத்‌. 
௰௨.௪. 
9 மாற்‌, 


10 லூக்‌, மக, ௪௫, 


அப்‌.௨௬.௬, 








௭. ௬. 
லூக்‌, ௦௧, ௬௯, 





௫௫ 


மேல்‌ சத்தியம்‌ பண்ணுகறவன்‌ 
பராபானுடைய பத்திராசனத்‌ 
நின்மேலும்‌ ௮இல்‌- வீத்திருக்றெ 
வர்மேலும்‌ சத்தியம்‌ பண்ணுஇ 
ரான்‌. 

௨௬ 4 வஞ்சகராகிய வேதபார 
கரே, பரிசேயசே, ஐயோ! உங்க 
ளுக்கு வேதனை வரும்‌; என்னச்‌ 
தினாலெனில்‌, "நீங்கள்‌ துளூயி 
லும்‌ வெந்தயத்திலும்‌ சோகத்திலும்‌ 
பத்தில்‌ ஒரு பாகத்தைக்‌ கொடுத்து, 
*வேதத்தில்‌ (சொல்லியிருக்திற) 
அதிக சனமான காரியங்களாகய 
நீதியையும்‌ இரக்கத்தையும்‌ உண்‌ 
மையையும்‌ விட்டு விட்டீர்கள்‌; 
இவைகளையே நீங்கள்‌ ஈடப்பித்த 
அவைகளையும்‌ விட்டு விடாமல்‌ 
இருக்கவேண்டும்‌. 

௨௪ ஆ குருடராய்‌ வழிகாட்டு 
இறெவர்களே, கொசுலெ்லாதபடிக்‌ 
குத(தண்ணீரை)வடிகட்டி ஒட்ட 
கத்தையோ விழுங்கு றெவர்களாய்‌ 

இருக்திறீர்கள்‌. 

௨௫ வஞ்சகராகிய வேதபாரக 
சே, பரிசேயரே, ஐயோ! உங்க 
ளுக்கு வேதனை வரும்‌; என்னத்தி 
னாலெனில்‌, போசனபான பாத்‌ 
திரங்களின்‌ வெளிப்புறத்தை நீங்‌ 
கள்‌ சுத்தம்‌ செய்கிறீர்கள்‌; அவை 
களின்‌ உள்ளோ கொள்ளையும்‌ அநீ 
தியும்‌ நிறைந்திருக்கின்றன. 

௨௬ குருடனான பரிசேயனே, 
முதலாவது போசன பான பாத்தி 
ரங்களின்‌ உள்ளத்தைச்‌ சுத்தம்‌ 
பண்ணுவாயாக; அப்பொழுது ௮ 
வைகளின்‌ வெளிப்புறமும்‌ சுத்‌ 
தமாயிருக்கும்‌. 

௨௭ 4 லஞ்சகராகிய வேதபார 
கரே, பரிசேயரே, ஐயோ! உங்க 
ளுக்கு வேசனைவரும்‌; என்னத்தி 
னாலெனில்‌, நீங்கள்‌ சாந்து பூ 
சப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்‌ 
பாயிருக்கிறீர்கள்‌; அவைகள்‌ புறம்‌ 
பே அலங்காரமாய்‌ இருக்கின்றன; 
உள்ளேயோ மரித்தோருடைய 
எலும்புகளும்‌ சகலவிதமான ௮ 
சுத்தமும்‌ நிறைந்திருக்கன்றன. 




















௫௬ 


௨௮ அப்படிப்போல நீங்களும்‌ 
புறம்பே மனிதருக்கு நீதிமான்௧க 
ளென்று காணப்படுதிறீர்கள்‌ ;உங்‌ 
கள்‌ உள்ளத்திலோ வஞ்சகமும்‌ 
அசுகரமமும்‌ நிறைந்திருக்கின்‌ 
றன. 

௨௯ !வஞ்சகராதிய வேதபாரக 
ரே, பரிசேயரே, ஐயோ! உங்க 
ளுக்கு வேதனைவரும்‌; என்னகத்தி 
னாலெனில்‌, நீங்கள்‌ தீர்க்கதரிசி 
களுடைய சமாதிகளைச்‌ கட்டி, 
நீதிமான்களின்‌ சல்லறைகளைச்‌ 
சிங்காரித்து, 

௬௰ எங்கள்‌ பிதாக்களுடைய 
நாள்களில்‌ இருந்தோமானால்‌, ௮ 
வர்களோடே கூட நாங்கள்‌ தீர்ச்‌ 
சதரிசசளுடைய இரத்தத்தைச்‌ 
சிந்தமாட்டோம்‌ என்‌ூறீர்கள்‌. 

௩௬௧ ஆகையால்‌ நீங்கள்‌ தீர்க்க 
தரிசெகளைக்‌ கொலை செய்தவர்க 
ளின்‌ புதீதிரரென்று உங்களைச்‌ 
குறித்து நீங்கள்‌ தாமே சாட்டுகொ 
டுக்திறீர்கள்‌. 

௩௨ அப்படியிருக்க, நீங்கள்‌ 
உங்கள்‌ பிதாக்களின்‌ அக்கிரம ௮ 
ளவை நிரப்புங்கள்‌. 

௬௩ சர்ப்பங்களே, “விரியன்‌ 
பாம்புகளின்‌ (குட்டிகளே) நீங்‌ 
கள்‌ ஈரகஆக்கினைச்கு எப்படித்‌ 
தப்பிப்போவீர்கள்‌2 

௩௪ ஏ ஆதலால்‌ கேளுங்கள்‌; 
“நான்‌ திர்க்கதரிகெளையும்‌ ஞானி 
களையும்‌ வேதபாரகரையும்‌ உங்க 
ளிடத்திற்கு அனுப்புறேன்‌, 6௮ 
வர்களில்‌ சிலரை நீங்கள்‌ கொன்‌ 
அ சிலுவைகளிலும்‌ அறைந்த, 9 
லரை உங்கள்‌ ஆலயங்களில்‌ வாரி 
னால்‌ அடித்து, ஊரூருக்கும்‌ துன்‌ 
பபபடுத்துவீர்கள்‌. 

௩௬௫ “நீதிமானாகிய ஆபேலின்‌ இ 
ரத்தமுதல்‌, ?நீங்கள்‌ . தேவாலயத்‌ 
அக்கும்‌ பீடத்துச்கும்‌ ஈடுவே 
கொலைசெய்த பரகியாவின்‌ குமா 
ரனான . சகரியாவின்‌ இரத்தம்‌ வ 
மைக்கும்‌, பூமியிலே இந்தப்பட்‌ 
ட நீதியான இரத்தமெல்லரம்‌ உங்‌ 








இ, பி. ௬௩. | கள்மேல்‌ வரும்படிக்கு (அப்படிச்‌ 
அ | செய்வீர்கள்‌.) ்‌ 


மத்தேயு ௨௪ அதிகாரம்‌. 


1 லூக்‌,௦௧.௪௭, 


2 அப்‌. ௭, ௫௧, 
௫௨. சதெச. 


௨,0௫, 


3சக மோ. மட, 
மச, ௧௪.௨, 


9 ௨ராளா, ௨௪. 


௨௧. 


10 வெளி, ௰௮. 


௨௪, 
11 லூக்‌. 


௨௧, 
13 சங்‌, 
௯௬௧.௩, 


14௫ மோ. ௩௨, 


௦௧,௦௨. 


15௪ங்‌,£௦௮,௨௬. 


மத்‌.௨௧ 
16 மாற்‌, 


௩,௬௩௪. 
12 ௨நாளா.௨.௪. 


௰ஏ, ௯: 


௯. 
மர, ௧, 


லூக்‌, ௨௧, ட, 


17 இர 


மீகா. 


ர, ௯.௪. 
எரே. ௨௬.ம௮. 
௩. 0௨, 
லூக்‌, 0௯, ௪௪, 








[தல்‌ என்னைச்‌ காணாதிருப்பீர்க 


கிறேன்‌ என்று திருவுஎம்பற்றி 
ட்‌ னார்‌, 


* | ௧, இறிஸ்து தேவாலயத்தின்‌ அழிவையும்‌, ௬, அந்த 











௬௬ அவையெல்லாம்‌ இந்தச்‌ சந்‌ 
ததியின்‌ மேலே வருமென்று மெய்‌ 
யாய்‌ உங்களுக்குச்‌ சொல்லு 
றேன்‌. 

௩௭ ஆ எருசலேம்‌ பட்டணத்‌ 
தாரே, எருசலேம்‌ பட்டணத்தா 
சே, உங்களிடத்தில்‌ அனுப்பப்‌ 
பட்டவர்கள்மேல்‌ 12கல்‌ எறிந்து 
தீர்க்கததரிசிகளைச்‌ கொலைசெய்த 
வார்களே, 13கோழி தன்‌ குஞ்சுக 
ளைச்‌ சிறகுகளின்‌ கழே கூட்டிச்‌ 
சேர்த்துக்கொள்ளும்‌ விதமாய்‌ ௮ 
நேகந்தரம்‌ 1*உங்களைக்‌ கூட்டிச்‌ 
சேர்த்துக்கொள்ளவிரும்பினேன்‌; 
நீங்களோ வரமாட்டோம்‌ என்இ 
றீர்கள்‌. 

௩௮ (ஆகையால்‌) உங்கள்‌ வா 
சஸ்தலம்‌ பாழாச்சப்படும்‌. 

௬௯ அல்லாமலும்‌ பராபரனு 
டைய நாமத்தினாலே வருகிறவர்‌ 
தோசத்திரிக்கப்படக்‌ கடவரென்று 
நீங்கள்‌ சொல்லுமளவும்‌, இதுமு' 


ளென்று உங்களுக்குச்‌ சொல்லு 


௨௪. அதிகாரம்‌. 


அழிவு சம்பவிக்‌இறதற்கு முன்‌ உண்டாகும்‌ உபத்‌ 
திரவங்களையும்‌, ௨௯, தாம்‌ நியாயர்‌£ர்க்கும்படி 
வரும்போது உண்டாகும்‌ அடையாளங்களையும்‌ 
முன்னறிவித்து, ௨௬. அந்த நாளும்‌, நாழிகையும்‌ 
தெரியாததினால்‌, ௪௨. எந்நேரமும்‌ எசமானுடைய 
வருகையை எதிர்றேரக்‌இய நற்பணிவிடைக்காரர்‌ 
களைப்போல எச்சரிக்கையாய்க்‌ காத்திருக்கப்‌ போ 

தித்தத. 1 

16 இயேசுவானவர்‌ தேவாலயத்‌ 
தை விட்டுப்‌ புறப்பட்டு ௨ருறெ 
பொழுது, அவருடைய சீஷர்கள்‌ 
சேர்க்து, தேவாலயம்‌ கட்டி இருக்‌ 
இற வகைகளை அவருக்குக்‌ காண்‌ 
பித்தார்கள்‌. 

௨ இயேசுவானவர்‌ அவர்களுட. 
னே சொன்னது: இலைகள்‌ எல்‌ 
லாவற்றையும்‌ பார்க்கிறீர்களல்ல 
வோ? 11(இவைகளில்‌) ஒரு கல்‌ 
மற்றொரு கல்வின்மேல்‌ இங்கே 


டிக்கப்படுமென்று மெய்யாய்‌ உங்‌ 
களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்‌ 
ர்‌. 

௬ 4 பின்பு . அவர்‌ ஒலீவம 
லையின்மேல்‌ உளுக்காந்திருக்கை 
யில்‌, சீஷர்மாத்திரம்‌ அவரிடத்‌ 
தில்‌ வந்து, “இவை எப்பொழுது 
| சம்பவிக்கும்‌? மேலும்‌ நீர்‌ வருவ 

தற்கும்‌ உலகத்தின்‌ முடிவுக்கும்‌ 
அடையாளம்‌ எது? இவைகளை 
மீர்‌ எங்களுக்குச்‌ சொல்லவேண்‌ 
டும்‌ என்றார்கள்‌. 

௪ அவர்களுக்கு மாறுத்தரமாக 
இயேசுவானவர்‌ சொன்னதாவது? 
அநேகர்‌ வந்து, என்‌ நாமத்தை 
எடுத்து, தங்களைக்‌ இிறிஸ்‌து என்று 
சொல்லி, *அரேகம்பேரை வஞ்‌ 
சிப்பார்கள்‌. 

டு $ஆதலால்‌ ஒருவனும்‌ உங்களை 
வஞ்சியாதபடிக்குப்‌ பாருங்கள்‌. 





௬ அல்லாமலும்‌, யுத்தங்களையும்‌ 
யுத்தங்களின்‌ நடக்கைகளையும்‌ || 
கேள்விப்படுவீர்கள்‌. அப்பொழுது 
நீங்கள்‌ கலங்காதபடிக்குப்‌ பாருங்‌ 
கள்‌; அவையெல்லாம்‌ சம்பவிக்க 
வேண்டும்‌, ஆனாலும்‌ முடிவு உட 
னே வராது. 

எ அசையால்‌ ஒரு சனக்கூட்‌ 
டம்‌ மற்றொரு -னச்கூட்டத்திற்‌ 
கும்‌, ஒரு இராச்சியம்‌ மற்றொரு 
இராச்சியத்திற்கும்‌ விரோதமாய்‌ 
எழும்பும்‌; பஞ்சங்களும்‌,பெருவா 
ரிக்காய்ச்சல்களும்‌, பூமி அதிர்தல்‌ 
களும்‌ அங்கங்கே உண்டாகும்‌. 

௮ ஆனாலும்‌ அவையெல்லாம்‌ 
உபாதிகளுக்கு ஆரம்பமாய்‌ இருக்‌ 
கும்‌. 

௯ 7அப்பொழுது உபத்திரவப்‌ 
பரதவ உங்களை ஒப்புக்‌ 
கொடுத்து,உங்களைச்‌ கொலைசெய்‌ 
. (வார்கள்‌; என்னுடைய நாமத்தின்‌ 
நிமித்தம்‌ நீங்கள்‌ எல்லா உலகத்‌ 
| சாராலும்‌ பகைக்கப்படுவீர்கள்‌, 
| ௰ அக்காலத்திலே $அகேகர்‌ இ 
1லச்சை ௮டைக்து, ஒருவரை 




























மத்தேயு ௨௪ அதிகாரம்‌. 
வைக்கப்பவெதில்லை; எல்லாம்‌ இ இ பி. ௬௬.| ஒருவர்‌ காட்டிக்கொடுத்து, ஒரு 


௫௭ 


வகை! வபை ஒருவர்‌ பகைப்பார்கள்‌. 


1 மாற்‌,௰௩ ௬, 

2௧ தெச, ௫.௨. 
3 எரே, ம்‌௪,ம்ச௪: 
௨௧.௨௧,௨ட. 

4 0௧. வசனம்‌. 

5 எபே. டு, சு, 
கொலோ, ௨. 
௮,௰௮. ௨தெச 
௨.௬, கயோ 
௪.௧. 

6 ௨ ரரளா, ம்டு, 
௬, ஏசா,௰௯.௨. 
ஆகா, ௨. ௨௨, 


சகரி, 2௪, மக, 
7 மத்‌ ம்‌, ௨௪. 
மாற்‌. ௦௩, ௯. 
லூக்‌, ௨௧. ம்‌௨. 
யோவா, மட, 
௨ம்‌: ௦2௯, ௨. 


அப்‌. ௪, ௨, ௩: 
௭,௫௬௯: 2௨. ௧, 
கபே. ௪ ம௬. 
வெளி.௨,௰,ம்க 
8 மத்‌,ம்க ௬: 0௩. 
௫௭, ௨தமோ. 
க.ம்‌௪: ௪.ம்‌,௰ட. 
மத்‌. எ, மடு. 
அப்‌. ௨ம்‌. ௨௯, 
உபே.ட.க, 


10கதிமோ௪.க: 


மட, ௨௪, வ௪., 
மத்‌.௨௪.௨௪. 

11 மத்‌. ம்‌, ௨௨. 
மாற்‌, ம௩, ௦௬, 
எபி. ௬, ௬,ம௪. 
வெளி.௨.ம்‌, 

19 மத்‌, ௪. ௨௧: 
௯.௩. 

13 உரோ, மம ௮. 
கொலோ, ௧, 
௬,௨௩. 

14 தானி.௯.௨௩, 
௨ட. 


15 மாற்‌, ௰்க,ம்‌௪. | 


லதூக்‌.௨௧.டம்‌. 


16 தானி.௯.௨௭: ! 


ம்௨உ,ம்க, 


17 லூச்‌, 
௨௯, 


௨௩௬, 


18 தானி.௯ ௨௬: 
ம்‌௨.க.யோவே. 
௨.௨. 


» 


மக 9 அநேகம்‌ கள்ளத்தீர்ச்கதரிசி 
களும்‌ எழும்பி, 10அநேகம்பேரை 
வஞ்சிப்பார்கள்‌. 

௰௨ மேலும்‌ அக்கிரமம்‌ மிகுதியா 
வதினால்‌ அநேகருடைய அன்பு 
மாறிப்போம்‌. 

௰௩ ஆனாலும்‌ முடிவுபரியந்தம்‌ 
சிலைகிற்பவனே இரட்சிக்கப்படு 
வான்‌. 

ம௪ அல்லாமலும்‌ 12உலகத்தார்‌ 
எல்லாருக்கும்‌ சாட்சியாக இராச்‌ 
சியத்தின்‌ சுவிசேஷம்‌ 13பூமியில்‌ 
எங்கும்‌ பிரசங்கிக்கப்படும்‌; அப்‌ 
பொழுது முடிவு வரும்‌. 

மடு 4 அப்படியிருக்க 1*இசை 
வாசிக்றெவன்‌ இந்தித்துச்கொள் 
ளக்கடவன்‌; 15பாழாக்குகற அரு 
வருப்பைக்குறித்துத்‌ தானியேல்‌ 
தீர்க்கதரிசி சொன்னாரே, !6அதை 
நீங்கள்‌ பரிசுத்த ஸ்தலத்தில்‌ நிற்‌ 
சக்‌ காணும்பொழுது, 

ம்சு யூதேயாவிலுள்ளவர்கள்‌ 
மலைகளுக்கு ஓடிப்போகக்கடவர்‌ 
கள்‌. 

௰௭ வீட்டி.ன்மேல்‌ இருப்பவன்‌ 
தன்‌ வீட்டிலுள்ளவைகளை எடுத்‌ 
அக்கொண்டு போகும்படிக்கு இ 
[றங்காமல்‌ (போகக்‌) கடவன்‌. 
௰௮ அல்லாமலும்‌ வயலில்‌ இருப்‌ 
பவன்‌ தன்‌ வஸ்திரங்களை எடுத்துக்‌ 
கொண்டு போகும்படிக்கு பின்‌ 
னிட்டெ திரும்பாமல்‌ (போகக்‌) 
கடவன்‌. 

மக 17ஜயோ!' அந்த நாள்களில்‌ 
கருப்பவதிகளுக்கும்‌ முலைகொ 
டுக்கிற்வர்களுக்கும்‌ உபத்திரவம்‌ 
இருக்கும்‌. 

௨௰ மேலும்‌ உலகம்‌ உண்டா 
னது முதற்சொண்டு இதுவரைக்‌ 


| கும்‌ சம்பவியாததுமாய்‌, இனிமே 


லும்‌ சம்பவியாததுமாய்‌ இருக்கெ 
மிகுந்த உபத்திரவம்‌ அக்காலத்‌ 
திலே உண்டாயிருக்கும்‌. 





௨௧ ஆதலால்‌ நீங்கள்‌ ஓடிப்போ 






௫௮ 
வது மாரிகாலத்திலானாலும்‌ ஓய்‌ 
வுநாளிலானாலும்‌ சம்பவியாதப 


டிக்கு வேண்டுதல்‌ பண்ணக்கட 
லீர்கள்‌. 

௨௨ அந்த நாள்கள்‌ குறைக்கப்‌ 
படாதிருந்தால்‌ ஒருவனும்‌ தப்பிப்‌ 
போவதில்லை; தெரிந்துகொள்‌ 
ளப்பட்டவர்களின்‌ நிமித்தமோ 
அந்த சாள்கள்‌ குறைக்கப்படும்‌. 

௨௬ அக்காலத்திலே கள்ளக்‌ 
திறிஸ்துக்களும்‌ கள்ளத்தீர்க்கதரி 
சிகளும்‌ வ்லுல்பம, தெரிந்துகொள்‌ 
ளப்பட்ட வர்களை ( வஞ்சிக்க ) 
கூடுமானால்‌, $அவர்களையும்‌. வஞ் 
சிக்கத்தக்கதாக மிகுந்த அதிசயங்‌: 
களையும்‌ அற்புதங்களையும்‌ செய்‌ 
வார்கள்‌. 

௨௫ ஆதலால்‌ அக்காலத்திலே 
ஒருவன்‌ உங்களை ரோக்கி, “இ 
தோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார்‌, 
 ௮தோ அங்கே இருக்கிறொர்‌ என்று 
சொன்னால்‌, நீங்கள்‌ அவனை ஈம்‌ 
பாமல்‌ இருப்பீர்களாக. 

௨௫ அதை நான்‌ உங்களுக்கு 
இப்பொழுது மூன்னறிவித்தேன்‌. 
| ௨௬ ஆகையால்‌ அதோ வனாந்தர 
த்தில்‌ இருக்கிறொர்‌ என்று சொன்‌ 
னால்‌ வெளியே புறப்படாதிருங்‌ 
கள்‌. 

௨௭ இதோ வீட்டின்‌ அறைக 
ரூக்குள்‌ இருக்கிறாரென்றால்‌, 
அதை ஈம்பாதிறாங்கள்‌. மின்னல்‌ 
கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு 
வளைக்கும்‌ (சீக்கிரமாய்‌) பிரகா 
சிக்றெவிதமாய்‌ மனிதனுடைய 
குமாரன்‌ வருவான்‌. 

௨௮ அல்லாமலும்‌ பிணம்‌ எங்‌ 
கேயோ அங்கே கழுகுகள்‌ கூடி 
வரும. 

௨௯ ரி அந்த நாள்களிலுள்ள 
?உபத்திரவத்கிற்குப்‌ பின்பு, உட 
னே சூரியன்‌ இருள்‌ அடையும்‌, 
சந்திரன்‌ பிரகாசம்‌ கொடாமல்‌ 
இருக்கும்‌, ஈட்சத்திரங்கள்‌ வானத்‌ 
திலிருந்து விழும்‌, வானத்திலுள்ள 
(மற்ற): வல்லமைகளும்‌ அசைச்‌ 
கப்படும்‌. 


இ. பி. ௬௯. 
Nn, வன்‌. ன 
1 ஏசா. சுடு. ௮, 
௯, சகரி, 6௪. 

௨௩, 

டு. மக, வ௪, 
டுமோ, ௦௬, ௧, 
௨ தெச. ௨, ௬, 
ம, ௦௧, வெளி. 
மர,௦ஈ, 

3 யோவா, 
௬௭: ம, ௨௮, 

உரோ. 


௬. 


4 11% ம்க்‌, ௨௧, 


லூக்‌, ௰௭. ௨௩:. 


௨௧.௮. 

5 லூக்‌. ௦௪, ௨௪. 

6 யோபு,௩௯.௩ம்‌, 
லூக்‌.௦௭.௬௪. 

7 தானி, ௪. ௦௪, 
௰௨. 


8 எசா. 0௭, ம்‌, 


எசே. ௬௨, ௭. 


யோவே. ௨, 0. 
ஆமோ, ௫.0௯: 
௮.௯. மாற்‌. 0௩, 
௨௫௪. லூக்‌, ௨௧, 
௨ட. அப்‌. ௨, 
௨௰, வெளி, ௬. 
௰௨. 

9 தானி.எ௪.௰ஈ. 

10 மத்‌ ௨௬.௨௭. 
மாற்‌. மக, ௨௬. 
வெளி.க.எ, 

11 சகரி.மஉ.ம்‌உ. 


12 மத்‌. மக, ௪௧, 


க கொரி. மடு. 
௫௨. க தெச. 
ச.ம்‌சு, 

13 லூக்‌,௨௧ ௨௯, 

14 யாக்‌.டு,௯, 

டு அல்லது ' வற்‌ 
இருக்கறாரென்‌ 
அ. 

15 மத்‌, ௨௬,௨௨௮: 
௨௬.௬௬. மாற்‌, 
௩. ரம, லூக்‌. 
௨௧.௩௨, 

16 சங்‌ ௨,௨௬. 
ஏசா. ௫௧.௬. 
மத்‌, ட. மறு. 
மாற்‌. மச. ௬௧. 
லூக்‌, ௨௧, ௬௩, 
எபி.க,ம்க, 

17 மாற்‌, ௰௩௧.௧௨. 
சகரி,௦௪. ௬, 

18 அப்‌. ௧. ௭. 
க தெச. ௫.௨. 
உபேக,ம்‌, 








மத்தேயு ௨௪ அதிகாரம்‌. 


கம அப்பொழுது ூமனிதகுமார 
னுடைய அடையாளம்‌ வானத்தி 
லே காணப்படும்‌; அல்லாமலும்‌ 
மனிதனுடைய குமாரன்‌ வானத்‌ 


 தின்மேகங்களின்மேவே)0 ிகுர்த 


வல்லமையோடும்‌ மதிமையோடும்‌ 
வருகிறதைப்பூமியிலுள்ள 11 கோத்‌ 
திரத்தார்‌ எல்லாரும்‌ கண்டு புலம்பு 
வார்கள்‌. : 

௬௪ அல்லாமலும்‌ அவர்‌ தூத 
ரை வலுவாய்த்‌ தொனிக்கும்‌ எச்‌ 
காளத்துடனே அனுப்புவார்‌; ௮ 
வர்கள்‌ வானத்தின்‌ எல்லைகளுக்‌ 
குள்ளே நாலுதிசைகளிலுமிருந்து 
அவரால்‌ தெரிந்துகொள்ளப்பட்‌ 
டவர்களைச்‌ சேர்த்துக்கொள்வார்‌ 
கள்‌. 

௬௨ ர “அத்திமரத்தினால்‌ ஒரு 
உவமையைக்‌ கற்றுக்கொள்ளுங்‌ 
கள்‌; அதின்‌ இளை தளிராஇ, இலை 
களைக்‌ கொடுக்கிறபொழுது, வசந்‌ 
தகரலம்‌ சமீபமாயிருக்‌இன்றதென்‌ 
அ அறிந்திருக்‌இறீர்சள்‌. 

௩௩ அப்படிப்போல நான்‌ சொ 
ன்னவைகள்‌ எல்லாம்‌ சம்பவிக்‌ 
இறதை நீங்கள்‌ சாணும்பொழுது, 
4-மீபமாகவே*இருச்கருரென்று- 
அ௮றியச்சட வீர்கள்‌. 

௬௫ 15இந்தச்‌ சந்ததி ஒழிந்து 
போகும்முன்னே அலையெல்‌ 
லாம்‌ சம்பவிக்கும்‌ என்று மெய்‌ 
யாய்‌ உங்களுக்குச்‌ சொல்லு 
றேன்‌: 

௬௫ “வானமும்‌ பூமியும்‌ ஓழிச்‌ 
அபோம்‌; என்‌ வசனங்களோ ஒழி 
யாமல்‌ இருக்கும்‌. 

௬௬ ஏ 17 அவை சம்பவிக்கும்‌ நா 
ளையும்‌ நாழிகையையும்‌ என்‌ பிதா 
ஒருவரேதவிர 1மற்றொருவனும்‌ 
அறியமாட்டான்‌; பரமண்டலங்க 
ளிலுள்ள தேவதாதர்களும்‌ அதை 
அறியார்கள்‌. 

௬௭ கோலாவின்‌ காலத்திலே 
ஈடந்ததுபோல, மனிதனுடைய 
குமாரன்‌ வரும்‌ காலத்திலேயும்‌ 
நடக்கும்‌. 











மத்தேயு ௨௫ க்கக்‌ 





௫௯ 





௬௮ எப்படியென்றால்‌, சலப்‌ 
பிரளயத்திற்கு முன்னான நாள்‌ 
களிலே கோவா பேழைக்குள்‌ பிர 
வேசித்தநாள்வரைக்கும்‌ சனங்கள்‌ 
போசனபானம்பண்ணி, 

௬௯ பெண்‌ கொண்டு பெண்‌ 
கொடுத்து (தங்களுக்கு மோசம்‌ வ 
ருமென்று) நினையாமல்‌ இருந்தார்‌ 
கள்‌;அப்பொழுதே சலப்பிரளயம்‌ 
வந்து, அனைவரையும்‌ கொண்டி 
போயிற்று; அதுபோல மனிதனு 
டைய குமாரன்‌ வரும்பொழுதும்‌ 
நடக்கும்‌. 

௪௰ அக்காலத்திலே இரண்டு பு 
ருஷர்‌ வயலில்‌ இருப்பார்கள்‌; ௮ 
வர்களில்‌ ஒருவன்‌ பிடித்துக்கொ 
ள்ளப்பவொன்‌, ஒருவன்‌ தப்பிப்‌ 
போவான்‌. 

௪௧ இரண்டு பெண்கள்‌ திரிகை 
திரித்துக்கொண்டிருப்பார்கள்‌; ௮ 
வர்களில்‌ ஒருத்தி பிடித்துக்கொள்‌ 
ளப்படுவாள்‌, ஒருத்தி தப்பிப்போ 
வாள்‌. 

௪௨ 4 அப்படியிருக்க, உங்கள்‌ 
எசமான்‌ வரும்‌ ஈாழிகையை நீங்‌ 
கள்‌ அறியாதபடியினாலே விழித்‌ 
திருக்கக்கடவீர்கள்‌. 

௪௩ *இருடன்‌ வரும்‌ சாமத்தை 
லீட்டெசமான்‌ அறிந்தானானால்‌, 
அவன்‌ விழித்துக்கொண்டு, தன்‌ 
வீடு கன்னமிடப்படாதபடிக்குச்‌ 
செய்திருப்பான்‌ என்று அறிந்தி 
ருக்கிறீர்கள்‌. 

௪௪ அப்படியிருக்க, “நீங்கள்‌ நி 
னையாத நாழிகையிலே மனிதனு 
டைய குமாரன்‌ வருவதால்‌, நீங்க 
ளும்‌ எத்தனமாய்‌ இருக்கச்கடலீர்‌ 
கள்‌. 

௪ட எசமான்‌ தன்‌ வேலைக்கார 
ருக்குத்‌ திட்டமாய்ப்‌ போசனம்‌ 
கொடுக்கும்படிக்கு, அவர்கள்‌ 
மேல்‌ விசாரணைக்காரனாக வைத்த 
உண்மையும்‌ புத்தியுமுள்ள ஊழி 
யக்காரன்‌ யாவன்‌? 

௪௬ எசமான்‌ வந்து, எந்த ஊழி 
யக்காரனை அப்படிச்‌ செய்யக்‌ 








இ. பி. ௬௩. 


வணக எனை. 


1கமோ. ச, எ: 
௭.௬. லூச்‌, 0௭. 


௨௬. கபே, 
உம்‌, 


9 லூக்‌, ௦௭, ௩௪, 


மி. 

3 மத்‌. ௨டு..௰௩. 
மாற்‌. ம௬.௬௬.ழி, 
லூக்‌, ௨௪, ௩௬, 

4 லூக்‌, 0௨. ௬௯. 
க தெச. டு; ௨, 

௬, ௦. 


௨ பே. 
வெளி. ௩. ௬: 
ம்சுமடு. : 


5 மத்‌. ௨௫. மக. 
க தெச. டு, ௬. 
6 லூக்‌, 2௨.௪௨. 
அப்‌. ௨ம்‌. ௨௮. 
க கொரி.௪.௨, 


எபி,௩.டு. 


7 வெளி.௰சு.ம்டு. 


8 எபே. ௫.௨௯௬, 
ஈம்‌, வெளி.௰௯. 


எ: ௨௧௯. 


9 மத்‌. 2௬, ௪எ: 


௨௨ம்‌, 


10 சசெச,டு.சு. 


காண்பானோ, அவனே பாக்கிய 
வானாய்‌ இருப்பான்‌. 

௪௪ தன்‌ ஆஸ்திகள்‌ எல்லாவற்‌ 
றின்மேலும்‌ அவனை வைப்பா 
னென்று மெய்யாய்‌ உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. 

௪௮ அந்த ஊழியச்சாரனோ, 
பொல்லாதவனாய்‌, என்‌ எசமான்‌ 
திரும்பிவரத்‌ தாமதமாய்‌ இருப்பா 
னென்று எண்‌ 

சு சன்னோடே கூட, ஊழியம்‌ 
செய்கிறவர்களை அடிக்கத்‌ “தொ 
டங்க, வெறியரோடே புசித்துக்‌ 
குடிக்‌றெவனானால்‌, 

௫ம்‌ அந்த ஊழியக்காரன்‌ நினை 
யாதிருக்கிற நாளிலேயும்‌ அவனுக்‌ 
குத்‌ தெரியாத ரேரத்திலேயும்‌ ௮ 
வனுடைய எசமான்‌ வம்து, 

௫௧ அவனைக்‌ கடினமாய்‌ அடித்‌ 
அ, அழுகையும்‌ பற்கடிப்பு முள்ள 
இடத்திலே வஞ்சகரோடே அவ 
னுடைய பங்கை ஏற்படுத்து 
வான்‌. 


௨௫. அதிகாரம்‌. 


௧, பத்துக்‌ கன்னிகாஸ்திரிகளையும்‌, ௦௪, தாலந்துகளை 
யுங்குறித்த உவமைகள்‌, ௧௧, சடை நியாயத்‌ 
தீர்ப்பின்‌ விவரங்கள்‌, 

அப்பொழுது பரலோக இராச்‌ 
கயத்தார்‌, சதங்கள்‌ திவத்திசளைப்‌ 
பிடித்து மணவாளனுக்கு எதிர்‌ 
கொண்டுபோகப்‌ புறப்படு பத்‌ 
அக்‌ கன்னிகைகளுச்கு ஒப்பாய்‌ 
இருப்பார்கள்‌. 

௨ அவர்களில்‌ ஐந்துபேர்‌ புத்தி 
யுள்ளவர்களாயும்‌, ஐந்துபேர்‌ புத்‌ 
திமீனராயும்‌ இருந்தார்கள்‌. 

௯ புத்தியமீனமுள்ளவர்கள்‌ தங்‌ 
கள்‌ தீவத்திசளை எடுத்தபொழுது, 


| எண்ணெயைக்‌ கூடச்‌ கொண்டு 


போகவில்லை. 

௪ புத்தியுள்ளவர்களோ தீவத்தி 
களோடுங்கூடத்‌ தங்கள்‌ பாத்தி | 
ரங்களில்‌ எண்ணெயையும்‌ கொ 
ண்டுபோனார்கள்‌. 

டு மணவாளன்‌ சாமதித்தபொழு 
அ, எல்லாரும்‌ நித்திரை மயச்சம்‌ 
அடைந்து அங்கினார்கள்‌. 


ர 


| ௬௦ 





௬ அப்படியிருக்கும்‌ காலத்தி 
லே, 'பா.திஇராத்திரியிலே இதோ, 
மணவாளன்‌ வருஇரர்‌, அவருக்‌ 
கு எதிர்கொண்டுபோகப்‌ புறப்ப 
டுங்களென்று கூக்குரல்‌ உண்டா 
யிற்று. 

௪ உடனே அந்தக்‌ கன்னிகை 
கள்‌ எல்லாரும்‌ எழுந்திருந்து, தங்‌ 
கள்‌ 2திவத்திகளை விளக்கினார்கள்‌. 

௮ (அப்பொழுது) புத்தியீன 
முள்ளவர்கள்‌ புத்தியுள்ளவர்களை 
ரோக்ி, எங்கள்‌ திவத்திகள்‌ ௮ 
ணைந்துபோடின்றன ; ஆகையால்‌ 
உங்கள்‌ எண்ணெயில்‌ கொஞ்சம்‌ 
எங்களுக்குத்‌ தாருங்கள்‌ என்றார்‌ 
கள்‌. 

௯ அதற்குப்‌ புத்தியுள்ளவர்கள்‌ 
ப நாங்கள்‌ கொடுத்தால்‌ 

ங்களுக்கும்‌ உங்களுக்கும்‌ கு 

ப தத்தல்‌ உண்டாகும்‌; அப்படி 

யாகாசபடிசக்கு நீங்கள்‌ கடைக்கார 

ரரிடத்தில்‌ போய்‌, உங்களுக்காக 

(எண்ணெயைக்‌) கொள்ளுங்கள்‌ 
என்றார்கள்‌. 

௰ அந்தப்படி. அவர்கள்‌ கொள்‌ 
ளப்போதிறபொழுதுமணவாளன்‌ 
வந்தார்‌; எத்தனமாயிருந்தவர்கள்‌ 
அவரோடே கூடக்‌ கவியாணச்திற்‌ 
குப்போய்‌, (வீட்டில்‌) பிரவேசித்‌ 
தார்கள்‌. 

௰க உடனே கதவு பூட்டப்பட்‌ 
டது; பின்பு மற்றக்‌ கன்னிகைக 
ளும்‌ வந்து, *௮ண்டவரே,ஆண்ட, 
வரே, எங்களுக்குத்‌ திறக்கவேண்‌ 
டும்‌ என்றார்கள்‌. 

௰௨ அதற்கு அவர்‌ சொன்னது: 
உங்களை அறியமாட்டேன்‌ என்று 
மெய்யாகவே உங்களுக்குச்சொல்‌ 
லுகிறேன்‌ என்றார்‌. 
௰௩ அப்படியிருக்க, ₹மனிதனு 
டைய குமாரன்‌ வரும்‌ ஈரளையா 
னாலும்‌ நாழிகையையானாலும்‌ நீங்‌ 
கள்‌ அறியாமல்‌ இருக்கெபடியினா 
லே, விழித்துக்கொண்டிருச்கக்க 
உலீர்கள்‌. 

௦௪ ர அன்றியும்‌ (பரலோச இ 

| ராச்சியம்‌) £புறத்தேசத்திற்குப்‌ பிர 


மத்தேயு ௨௫ 


- ஆப க, 


9 லூக்‌. மட, ௧௫, 
3 லூக்‌, மக. ௨௫, 


4 மத்‌, 
௨௨. 
உ ௪ம்‌, 


எ. ௨௧, 


இ. ட. 
மக, 
யோவா. ௯.௧௧, 
6 மத்‌. ௨௪.௪௨, 
௫௫, மாற்‌, 
௬௩, ௧௬௫, ௬௬. 


| 7 லூக்‌. 0௬, 2௨, 


8 மத்‌. ௨௧. ௬௩, 

9 மத்‌, ௰௮. ௨௪, 
உரோ, 0௨. ௯, 
க கொரி.௰௨.௭, 
௦௧,௨௬௯, எபே, 
௪.௧. 

* ஒரு தாலந்து 
(சஅாஎட௫) ரூ 
பாயாம்‌, , 0௮. 
௨௪. 


| ர்‌ யூதர்களுக்குள்‌ 


ளே வழங்க 
தாலந்து நிறை 
பொன்‌ ஒன்றி 
ற்கு ஏறக்குறை 
ய பதின்மூவா 
யிரத்தறுநூற்‌ றெ 
ண்பது வராகன்‌ 
ஒப்பாயிருக்‌ 
கும்‌, 


10 மத்‌. ௨௪.௪௭: 
௧௪, ௪௯௬. வச. 
தூக்‌. 0௨. ௪௪: 
௨௨. ௨௯, ௬௦. 

11 ௨ தீமோ. ௨, 
௨, எபி, 0௨, 
௨. கபே,க.௮, 


| தைச்‌ சம்பாதித்தான்‌. 


.[தாலக்தைப்‌ பெற்றவனும்‌ வேறு 


லக்ஸ்‌ 


| ய்சண்மாங்ல்‌ா பொக மனதுள்ள 


மனிதன்‌ தன்‌ ஊழியக்காரரை ௮ 
| ழைச்து, தன்‌ ஆஸ்திகளை அவர்‌ 
களுக்கு ஒப்புக்கொடுத்தது போல 
இருக்கும்‌: | 
௰௫ அவனுடைய  திராணிக்‌ 
குதீதக்கதாக ஒருவனுக்கு ஐந்து 
*தாலந்து, ரகிறை பொன்னும்‌,ஒரு 
வனுக்கு இரண்டு தாலந்து நிறை 
பொன்னும்‌, பின்னொருவனுக்கு 
ஒரு தாலந்து (கிறை பொன்னும்‌) 
கொடுத்த, பின்பு உடனே புறத்‌ 
தேசத்திற்குப்‌ போனான்‌. 

ம: ஐந்து . தாலந்தைப்‌ பெற்ற 
வன்‌ போய்‌, அவைகளால்‌ வியா 
க்‌ வேறு ஐந்து தாலம்‌ 





மள அப்படிப்போல - இரண்டு 





இரண்டு தாலந்தைச்‌ சம்பாதித்‌ 
தான்‌. 

௰௮ ஒரு தாலந்தைப்‌ பெற்றவ 
னே போய்‌, நிலத்திலே ஒரு குழி 
யைத்‌ தோண்டி, தன்‌ எசமானு 
டைய திரவியத்தை அதிலே பு| 
தைத்து வைத்தான்‌. 

௰௯ அநேக காலமான. பின்பு, 
அந்த ஊழியக்காரருடைய ௭௪ 
மான்‌ திரும்பி வந்து, அவர்களோ 
டே கணக்குப்‌ பார்த்தான்‌... 

௨௰ அப்பொழுது ஐந்து தாலம்‌ 
தைப்‌ பெற்றவன்‌ சேர்ந்து, வேறு 
ஐந்து தாலந்தைக்‌ கொண்டுவந்து, 
ஆண்டவனே, ஐந்து தாலந்தை 
எனக்கு ஒப்பு வித்தீரே, இதோ, ௮ 
வைகளால்‌ வேறு ஐந்து தாலந்‌ 
தைச்‌ சம்பாதித்தேன்‌ என்றான்‌. 

௨௧ அப்பொழுது எசமானான 
வன்‌ அவனை கோச்கி, ஈல்லது உத்‌ 
தமமும்‌ உண்மையுமுள்ள ஊழி 
யக்காரனே, கொஞ்சத்தில்‌ உண்‌ 
மையாய்‌ இருந்தாய்‌, 0அநரேகத்‌ 
தின்மேல்‌ உன்னை அதிகாரியாக 


| வைப்பேன்‌; உன்‌ எசமானுடைய 


"சந்தோஷச்திற்குட்‌ பிரவேரித்து 
வா என்றான்‌. 


௨௨ இரண்டு தாலந்தைப்‌ பெற்‌ 





| தவனும்‌ சேர்ந்து, ஆண்டவனே, 
நீர்‌ இரண்டு தாலந்தை எனக்கு 
ஓப்புவித்தீரே, இதோ, அவைக 
[ளால்‌ வேறு இரண்டு தாலந்தைச்‌ 
சம்பாதித்சேன்‌ என்றான்‌. 

௨௩ அவனுடனே எசமான்‌ 
சொன்னது: நல்லது 1உத்தமமும்‌ 
உண்மையுமுள்ள ஊழியக்கார 
னே, கொஞ்சத்தில்‌ உண்மையாய்‌ 
இருந்தாய்‌; அரேகத்தின்மேல்‌ உ 
ன்னை அதிகாரியாக வைப்பேன்‌; 
உன்‌ எசமானுடைய. சந்தோஷ 
தீதிற்குட்‌ பிரவே௫ித்து வா என்‌ 
ரான்‌. 

௨௪ பின்பு ஒரு தாலர்தைப்‌ 
பெற்றவனும்‌ வந்து, ஆண்டவ 
னே, நீர்‌ விதையாத இடச்திலே 
அறுக்கிறவருமாய்‌, தெளியாத இ 
டத்தில்‌ சேர்க்கெறவருமாயிருக்றெ 
கடினமான மனிதனாய்‌ இருக்கிறீர்‌ 
என்று அறிந்தேன்‌. 

௨டு ஆகையால்‌ நான்‌ பயந்து 
போய்‌, உமது தாலந்தை நிலத்தில்‌ 
புதைத்துவைத்தேன்‌; இதோ, உம்‌ 
முடையதைத்‌ திரும்ப எடுத்துக்‌ 
கொள்ளும்‌ என்றான்‌. 

௨௬ அவனுக்கு மாறுத்தரமாக ௪ 
சமான சொன்னதாவது: பொல்‌ 
லாதவனும்‌ சோம்பனுமான ஊழி 
யக்காரனே, நான்‌ விதையாத இ 
டத்தில்‌ அறுக்றெவனென்றும்‌, 
தெளியாத இடத்தில்‌ சேர்க்கறவ 
னென்றும்‌ நீ ௮றிர்தாயா 2 

௨௭ அப்படியானால்‌ நீ என்‌ திர 
வியத்தை வியாபாரிகளிடத்தில்‌ 
வைக்கவேண்டியதாய்‌ இருந்தது; 
| அப்பொழுது நான்‌ வந்து, என்னு 

டையசை வட்டியோடே கூட 
. [எடுத்துக்கொள் வேனே என்று 

சொல்லி, . 

௨௮ பின்பு 2உள்ளவன்‌ எவனே 
அவனுக்குக்‌ கொடுக்கப்படும்‌, சம்‌ 
பூரணமும்‌ அவனுக்கு உண்டா 
கும்‌; உள்ளவன்‌ அல்லாதவனி 
டத்தில்‌ இருக்கிறதும்‌ எடுத்துக்‌ 
கொள்ளப்படும்‌. 

௨௯ ஆசையால்‌ இவனுடைய 








மத்தேயு ௨௫ அதிகாரம்‌. 


இ. பி. ௬௯. 


re 


வசனம்‌. 

ம்௯. 0௨. 
மாற்‌, ௪. உடு, 
லூக்‌. ௮. 0௮: 
௰௯.௨௬. யோ 
வர,௰(ு.௨. 

மத்‌, ௮: 
௨௪.௫௧. 

4 சகரி, ௨௪. டு 
மத்‌, ௰௬. ௨௭: 
2௯,௨௮௮. மாற்‌, 
௮௬௮. அப்க, 
ம்க, கதெச.௪. 
மக. ௨ தெச. 
௧.௬. யூதாம்‌௪. 
வெளி ௧.௭. 

5 உரோ. ம௰ச௪ ம. 
௨ கொரி. டம்‌, 
வெளி.௨௰ 0௨. 

6 ஏசே.உம௰.௩௮: 
௬௪, 6௪, ௨ம்‌. 
மத்‌.மக.௪௯. 


ம ௨௧. 
2 மத்‌. 


7 ஏசா, யு. எ. 
ஏசே, 
யாக்‌,க.௨௭, 


8 எபி... 2௬, ௨, 
க யோ.டு, 


9 யாக்‌, ௨, மடு, 
ம௬. 


10 ௨ தீமோ, ௧, 


2௯,௰௭. 


11 மத்‌, ௨௰. ௨௧௬, 
மாற்‌, ம, ௪ம்‌, 
க கொரி, ௨.௯, 
எபி.மக,௰௯, 





௮. ௭, 


௬&௧ 


சையிலிருக்கிற தாலந்தை நீங்கள்‌ 
வாங்கி, பத்துத்‌ தாலந்தை உடை 
யவனுக்குக்‌ கொடுங்கள்‌. 

௬௰ அல்லாமலும்‌ ௮பிரயோசன 
மான இந்த ஊழியக்காரனை 3௮ 
முகையும்‌ பற்கடிப்புமுள்ள மிக 
வும்‌ புறம்பான இருளிலே தள்‌ 
ளிப்போடுங்கள்‌ என்றான. 

௬௧ 4 அன்றியும்‌ £மனிதனுடைய 
குமாரன்‌ தமது மகமையோடே 


௦: | தம்முடைய சகல பரிசுத்சதூத 


ருடனேயுங்கூட வரும்பொழுது, 
அவர்‌ சமது மகிமையுள்ள பத்திரா 
சனத்தின்‌ மல்‌ வீற்றிருப்பார்‌. 

௬௨ அப்பொழுது “உலகத்தார்‌ 
எல்லாரும்‌ அவருக்கு முன்பாகக்‌ 
கூட்டப்படவொர்கள்‌ ; 6மேய்ப்ப 
னானவன்‌ ஆடுகளையும்‌ கடாக்களை 
யும்‌ பிரிக்கறதுபோல, அவர்‌ ௮ 
வர்களை வெவ்வேறாகப்‌ பிரித்து, 

௩௬ ஆடுகளுக்கு . ஒப்பானவர்க 
ளைத்‌ தமது வலதுபக்கத்திலேயும்‌, 
கடாக்களுக்கு ஒப்பானவர்களைத்‌ 
தமது இடது பக்கத்திலேயும்‌ கி 
அத்துவார்‌. 

௬௪ ஏ அப்பொழுது இராசாவா 
னவர்‌ தம்முடைய வலது பக்கத்‌ 
திலே நிற்பவர்களை கோக்க, 
நான்‌ பசியாய்‌ இருந்தபொழுது 
நீங்கள்‌ எனக்குச்‌ சாப்பாடு கொ 
டுச்தீர்கள்‌; கான்‌ தாகமாய்‌ இரும்‌ 
தபொழுது என்‌ தாகத்தைத்‌ தீர்த்‌ 
தீர்கள்‌; 'ோன்‌ அரந்நியனாய்‌ இருக்‌ 
தபொழுது என்னைச்‌ சேர்த்துக்‌ 
கொண்டீர்கள்‌ 

௬௫ 9எனக்கு வஸ்திரம்‌ இல்லா 
சபொழுது எனக்கு வஸ்திரம்‌ 
கொடுத்தீர்கள்‌; கான்‌ வியாதியாய்‌ 
இருந்தபொழுது எனக்கு உதவி 
செய்ய வந்தீர்கள்‌; நான்‌ காவ 
வில்‌ இருந்தபொழுது, என்னைப்‌ 
பார்க்க வந்தீர்கள்‌. 

௬௬ ஆகையால்‌ என்‌ பிதாவினால்‌ 
ஆசீர்வதிச்சப்பட்டவர்களே,!! உ 
லகம்‌ உண்டானது. முதல்‌ உங்க 


| ஞச்சாக எத்தனம்பண்ணப்பட்டி 





மத்தேயு ௨௬ அதிகாரம்‌. 


ருக்றெ இராச்சியத்தைச்‌ சுதந்த இ. பி. ௬௯. 


கத்துக்க வாருங்கள்‌ என்‌ 
பார்‌. 

௬௭ அப்பொழுது நீதிமான்கள்‌ 
அவருக்கு மாறுத்தரமாகச்‌ சொல்‌ 
வது: ஆண்டவரே, நாங்கள்‌ உம்‌ 
மைப்‌ பசியும்‌ தாகமும்‌ உள்ளவ 
ரென்று எப்பொழுது கண்டு உம 
க்குப்‌ போசனபானம்‌ கொடுத்‌ 
தோம்‌ 2 

௩௬௮ நாங்கள்‌ உம்மை அந்நிய 
ரென்றும்‌ வஸ்திரம்‌ இல்லாதவ 
ரென்றும்‌ எப்பொழுது கண்டு உம்‌ 
மைச்‌ சேர்த்துக்கொண்டு, உமக்கு 
வஸ்திரம்‌ கொடுத்தோம்‌ 2 

௬௯ நாங்கள்‌ உம்மை வியாதி 
யுள்ளவரென்றும்‌ காவலில்‌ இருக்‌ 
இறவரென்றும்‌ எப்பொழுது கண்‌ 
டு, உம்மிடத்தில்‌ வந்தோம்‌ என்‌ 
பார்கள்‌. 

௪௰ அதற்கு இராசா சொல்வது: 
மிகவும்‌ சிறியரான என்‌ சகோத 
ரராகிய இவர்களில்‌ ஒருவனுக்கு 
நீங்கள்‌ எதைச்‌ செய்தீர்களோ, ௮ 
தை எனக்கே செய்தீர்கள்‌ என்று 
மெய்யாய்‌ உங்களுக்குச்‌ சொல்‌ 
லுிறேன்‌ என்பார்‌. 

௪௧ 4 பின்பு அவர்‌ தமது இட 
அபச்கத்தில்‌ நிற்பவர்களைரோக்கி, 
நான்‌ ப௫ியாய்‌ இருந்தபொழுது, 
நீங்கள்‌ எனக்குச்‌ சாப்பாடு கொ 
டுக்சவில்லை; நான்‌ தாகமாய்‌ இருக்‌ 
தபொழுத, நீங்கள்‌ என்‌ தாகத்‌ 
தைத்‌ தீர்க்கவில்லை. 

௪௨ நான்‌ அந்நியனாய்‌ இருந்த 
பொழுது, நீங்கள்‌ என்னைச்‌ சேர்த்‌ 
அக்கொள்ளவில்லை, எனக்கு வஸ்‌ 
திரம்‌ இல்லாதபொழுது, நீங்கள்‌ 
எனக்கு வஸ்திரம்‌ கொடுக்கவில்‌ 
லை;நான்‌ வியாதியுள்ளவனுமாய்க்‌ 
காவலில்வைக்கப்பட்டவனுமாய்‌ 
இருந்தபொழுது, நீங்கள்‌ எனக்கு 
உதவிசெய்ய வரவில்லை. 

௪௩ ஆசையால்‌ சசபிக்கப்பட்ட 
வர்களே, நீங்கள்‌ என்னை விட்டு, 
4சாத்தானுக்காகவும்‌ அவனுடைய 
தூதர்களுக்காகவும்‌ எத்தனம்பண்‌ 








Nom, re 
1 உரோ. ௮, 0௭. 

கபே. ௧.டு,௯: 

௩. ௯. வெளி. 


௨௧௪. 


2 வாக்‌, ௰௪. ௬௧: 
௰௯.௰௭. மத்‌. ம. 
௪௨. மாற்‌, ௯. 
௪௧. எபி. ௬ம்‌. 

சங்‌. ௬. ௮. 
மத்‌. எ. ௨௬, 
லூக்‌.ம்க.௨௭. 

4௨பே ௨, ௩. 
யூதா.சு, 

ம மத்‌. ௦௩, ௪ம்‌, 
௪௨, 

6 வாக்‌. 6௪, ௬௧: 
௰௪, ட: 
௨.௮. அப்‌. ௯, 
டு, 


8மாற்‌, ௪. ௧. 
லூக்‌, ௨௨. ௧, 
யோவா, ம்௩.க, 


சகரி, 


ணப்பட்டிருக்கற நித்திய அக்‌ 
னிக்குப்‌ போங்கள்‌ என்பார்‌. 

௪௪ அப்பொழுது அவர்களும்‌ 
அவருக்கு மாறுத்தரமாகச்‌ சொல்‌ 
வது: ஆண்டவரே, உம்மைப்‌ பசி 
தாகமுள்ளவர்‌ என்றும்‌, அந்நியர்‌ 
என்றும்‌, வஸ்திரமில்லாதவர்‌ என்‌ 
றும்‌, வியாதியுள்ளவர்‌ என்றும்‌, 
காவலில்‌ இருக்கிறவர்‌ என்றும்‌ 
நாங்கள்‌ எப்பொழுது கண்டு, உம 
க்கு ஊழியம்‌ செய்யாதிருக்தோம்‌ 
என்பார்கள்‌. 

௪௫ அதற்கு அவர்‌ சொல்வது? 
மிகவும்‌ சிறியரான இவர்களில்‌ 
ஒருவனுக்கு நீங்கள்‌ எதைச்‌ செய்‌ 
யாதிருந்தீர்களோ, அதை எனக்‌ 
கும்‌ செய்யாதிருந்தீர்கள்‌ என்பார்‌. 

௪௬ அப்படியே 7அவர்கள்‌ நித்‌ 


| திய வேதனையை அடையவும்‌, 
நீதிமான்களே நித்திய வேனை ௮ 


டையவும்‌ போவார்கள்‌ என்றார்‌. 


௨௬. அதிகாரம்‌. 


௪. பிரதானிகள்‌ இறிஸ்துவைக்‌ கொலைசெய்ய யோ 
சனை பண்ணினது. ௬. ஒரு ஸ்திரி ௮வரு 
டைய இர௫ல்‌ எண்ணெயைப்‌ பூனெது, 6௪. 
யூதா அவரை விற்றது, ம. இறிஸ்து பஷாவைச்‌ 
சாப்பிட்டு, ௨௬. பரிசுத்த இராப்போசனத்தை 
ஏற்படுத்தி, ௩௬. தோட்டத்தில்‌ செபம்பண்‌ 
ணினபின்பு, ௪௭. யூதாவினால்‌ ஒரு முத்தத்தின்‌ 
வழியாய்க்‌ காட்டிக்கொடுக்கவும்‌, ௫௭. காயிபா 
வினிடத்தில்‌ கொண்டுபோசவும்‌, ௬௯. பேதுரு: 
வினால்‌ மறுதலிக்கவும்‌ உடன்பட்டது. 


இந்த வசனங்கள்‌ யாவையும்‌ இ 
யேசுவானவர்‌ சொல்லி முடித்த 


பின்பு; அவர்‌ தம்முடைய சீஷ 
டனே சொன்னதாவது: 

௨ $இரண்டு நாளைக்குப்பின்பு, 
பஸ்காப்பண்டிகை வருமென்று 
அறிக்திருக்கிறீர்கள்‌;) அப்பொழுது 
மனிதனுடைய குமாரன்‌ சிலுவை 
மரத்திலே அறையப்படுவதற்கு 
ஒப்புச்கொடுக்கப்பவொன்்‌ என்‌ 

ர்‌. 

௩ ௭ 9அச்சாலத்திலே பிரதான 
| ஆசாரியரும்‌ வேதபாரகரும்‌,சனங்‌ 
' | களிலுள்ள மூப்பரும்‌, காயிபா என்‌ 
னப்பட்ட பிரதான ஆசாரியனு 
டைய அரண்மனையில்‌ கூடிவந்து, 








மத்தேயு ௨௬ அதிகாரம்‌. 


௬௩ 





௪ தந்திரமாய்‌ இயேசுவானவ 
பைப்‌ பிடித்துச்‌ கொலைசெய்யும்‌ 
படிக்கு யோசனை பண்ணியிருக்‌ 
கிறபொழுது, 

டு பண்டிகை நாள்களில்‌ அப்‌ 
படிச்‌ செய்யக்கூடாது, செய்தால்‌ 
சனங்களுச்குள்ளே கலகம்‌ உண்‌ 
டாகுமென்று (நிறுத்தினார்கள்‌. ) 
௬ ஏ 1அன்றியும்‌ இயேசுவான 
வர்‌ பெத்தானியா ஊரில்‌ குஷ்ட 
ரோகியாய்‌ இருந்த மோனுடை 
ய லீட்டில்‌ இருக்கையில்‌, 


எ 2ஒரு ஸ்திரி விலையேறப்பெற்‌ | 


ற தயிலமுள்ள பரணியை எடுத்‌ 
துக்கொண்டு வந்து, அவர்‌ பந்தியி 
ருக்றெபொழுது, அதை அவரு 
டைய சிர௫ன்‌ மேல்‌ ஊற்றினாள்‌. 

௮ அவருடைய ஷேர்‌ அதைக்‌ 
கண்டு, விசனம்‌ அடைக்து, இட்‌ 
தக்‌ கேடு என்னத்திற்கு? 

௯ இந்தத்‌ தயிலத்தை உயர்ந்த இ 
ரயத்துக்கு விற்று, தரித்திரருக்குக்‌ 
கொடுத்தால்‌ (இலாபமிருக்குமே) 
என்றார்கள்‌. 

௰ இயேசுவானவர்‌ அதை அறி 
ந்து இவர்களுக்குச்‌ சொன்னது: 
நீங்கள்‌ அந்த ஸ்திரியை என்‌ வருத்‌ 
தப்படுத்துகிறீர்கள்‌ 2 என்னிடச்‌ 
தில்‌ ஈற்ரியையைச்‌ செய்தாளே. 

மக *தரித்திரர்‌ எக்காலத்திலும்‌ 
உங்களுடனே இருக்கிறார்கள்‌; 
5 நானோ எச்காலத்திலேயும்‌ உங்க 
ளோடே இருப்பதில்லை. 

௰௨ இவள்‌ இந்தத்‌ தயிலத்தை 
என்‌ சரீரத்தின்மேல்‌ ஊற்றினது 
என்னை அடக்கம்பண்ணுவதற்கு 
எத்தனமான செய்கையாய்‌ இருக்‌ 
இன்றது. 

| 0௩ உலகத்தில்‌. எவ்விடத்திலே 
இந்தச்‌ சுவிசேஷம்‌ பிரசங்கஇக்கப்‌ 
படுமோ, அவ்விடத்திலே இவளை 
நினைப்பதற்காக இவள்‌ செய்ததும்‌ 
சொல்லப்படுமென்று மெய்யாக 








இ. பி. ௬௯.। ரண்டு சீஷரில்‌ ஒருவனாகிய 7 யூ 


வ எய்‌ தார்ஸ்காரியோத்து என்னப்பட்ட 


1 மத்‌,௨௧,௰எ, 


2 மாற்‌, 6௪, ௧, 
யோவா, மக, ௧, 
௨: ம௨.௬, 


3 யோவா, 
௪. 

4இமோ, மடு, 
மக. யோவா. 
௰௨.௮. 

5 மத்‌, 0௮. ௨ம்‌! 
௨௮.௨ம்‌. யோ 
வா, ம்க, ௩௬: 
௪. ௰௯: மச, 
டு,௨௮:0௭.௦௪. 

6 மாற்‌. 6௪, ம்‌, 
லூக்‌. ௨௨, ௩, 
யோவா, ௬.௨, 
கம்‌, 

7 மத்‌,௰,௪. 

8 சகரி. மக, 0௨. 
மத்‌,௨௭.ஈ. 

1 யூதர்களுடைய 
வெள்ளிக்காசு 
ஒன்றிற்கு ஏறக்‌ 
குறைய ஒரு 
ரூபாய்‌ ஒப்பா 
யிருக்கும்‌, 

9 உ மே, ௰௨. 
ச, 0௮, மாற்‌. 
௰௪.௰௨, லூக்‌, 
௨௨,௭, 

10 மாற்‌, ௦௪.0௮. 
லூக்‌, ௨௨.௦௪, 
யேவர, மக, 


௰௮. 


௰௨, 


வே உங்களுக்குச்‌. சொல்லுக 


றேன்‌ என்றார்‌. .. 
௰௪ 4 அப்பொழுது *₹பன்னி 


வன்‌ பிரதான ஆசாரியரிடத்திற்‌ 
குப்‌ போய்‌, 

மடு நான்‌ அவரை உங்களுக்குக்‌ 
காட்டிக்கொடுப்பேன்‌, நீங்கள்‌ 
எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்‌ 
என்றான்‌; அவர்கள்‌ அவனுக்‌ 
கு*முப்பது வெள்ளிக்காசை ஏற்‌ 
படுத்திக்‌ கொடுத்தார்கள்‌. 

மச அதுமுதல்‌ அவன்‌ அவ 
ராக்‌ காட்டிக்கொடுக்கும்படிக்‌ 
குத்‌ தகுதியான காலத்தைத்‌ தே 
டிக்கொண்டான்‌. 

௰௪ 4 பின்பு அவர்கள்‌ புளி 
யாத அப்பம்‌ சாப்பிடுகிற நாள்க 
ளில்‌ மூதல்காளிலே, சீஷர்கள்‌ இ 
யேசுவினிடத்திற்கு வந்து, நீர்‌ 
பஸ்காப்பண்டிகையின்‌ இராப்‌ 
போசனம்‌ பண்ணும்படிக்கு,காங்‌ 
கள்‌ எங்கே எச்சனம்பண்ணச்‌ த்‌ 
தமாய்‌ இருக்கிறீர்‌ என்று கேட்‌ 
டார்கள்‌. ்‌ 

௰௮ அதற்கு அவர்‌ சொன்னது: 
நீங்கள்‌ பட்டணத்திலே ஒருவணி 
டத்தில்போய்‌, என்‌ காலம்‌: சமீப 
மாய்‌ இருக்கின்றது, உன்னிடத்‌ 
திலே என்‌ சஷரோடுங்கூடப்‌ 
பஸ்காப்பண்டிகை கொண்டாடு 
வேன்‌ என்று போதகர்‌ சொல்லுதி 
ரர்‌ என்று அவனுடனே சொல்‌ 
லுங்கள்‌ என்றார்‌ 

மக இயேசுவானவர்‌ கட்டளை 
யிட்டபடியே சீஷர்கள்‌ போய்‌, 
பஸ்காப்போசனத்தை எத்தனம்‌ 
பண்ணினார்கள்‌. 

உ௰ ஏ 10 அஸ்தமனமானபொழு 
அ, அவர்‌ பன்னிருவரோடுங்கூ 
டப்‌ பந்தியிருந்தார்‌. 

௨௧ அவர்கள்‌ போசனம்‌ பண்‌ 
ணுகையில்‌, அவர்‌, உங்களில்‌ ஓ 
ருவன்‌ என்னைச்‌ . காட்டிக்கொ 
டுப்பான்‌ என்று மெய்யாய்‌ உங்க 
ளுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்‌ 
ரூர்‌: 

௨௨ அப்பொழுது அவர்கள்‌ மி 
கவும்‌ துச்சப்பட்டு அவரை கோக்‌ 


௬௪ 


இ , ஆண்டவரே, நானோ அப்படிச்‌ | இ. பி. ௬௯. 


வ்‌ சய்வேண்‌ என்று ஒவ்வொருவர்‌ 
சொல்லத்சொடங் இனார்கள்‌. 

௨௩ அதற்கு அவர்‌ சொன்னது: 
1என்னோடேகூடத்‌ தாலத்திலே 
கை தோய்ச்தறெவனே என்னைக்‌ 
சாட்டிக்கொடுப்பான்‌. 

௨௪ மனிதனுடைய குமாரன்‌ 
தன்னைக்குறித்து எழுதியிருக்கிற 
விதமாய்ப்‌ போகிறான்‌; அப்படி 
யிருந்தும்‌, ஐயோ! மனிதனுடை 
ய குமாரன்‌ எந்த மனிசனாலே கா 
ட்டிச்கொடுக்கப்படுவானே, ௮ம்‌ 
மனிதனுக்கு வேதனைவரும்‌; அம்‌ 
மனிதன்‌ பிறவாதிருந்தானானால்‌௮ 
வனுக்கு நலமாயிருக்கும்‌ என்றார்‌. 

௨ட௫ (பின்னாலே) ௮வரைக்காட்‌ 
டி.ச்சொதெத யூதாவும்‌ அவரை 
நோக்கி, இரபீ, நானோ அப்படிச்‌ 
செய்வேன்‌ என்றான்‌; நீ சொன்‌ 
னபடியே இருக்கும்‌ என்றார்‌. 

௨௬ ஏ *அன்றியும்‌ அவர்கள்‌ 
போசனம்பண்ணுகையில்‌, இ 
யேசுவானவர்‌ அப்பத்தை எடுத்து 
க்கொண்டு *ஆசீர்வதித்து,அசைப்‌ 
ஜால சீஷர்களுக்குக்‌ கொடுத்‌ 

6இது என்னுடைய சரீரமாய்‌ 
ன ழகதைள்‌ நீங்கள்‌ எடுத்துப்‌ பு 
சியுங்கள்‌ என்றார்‌. 


௨௭ பின்பு அவம்‌ பாத்திரத்தை | 


யும்‌ எடுத்துக்கொண்டு தோத்திரம்‌ 
பண்ணி, அதை அவர்களுக்குக்‌ 
கொடுத்து, "நீங்கள்‌ எல்லாரும்‌ 
இதில்‌ பானம்பண்ணுங்கள்‌. 

௨௮ இது அகேகருக்குப்‌ பாவ 





மன்னிப்பு உண்டாகும்படிக்கு, 
புதிய உடம்படிக்கைக்கு ஏற்ற 
தாய்ச்‌ இந்தப்படுகிற 10என்‌ இரத்‌ 
தமாய்‌ இருக்கின்றது. 

௨௧ 11இத முதற்கொண்டு நான்‌ 
உங்களோடே கூட என்‌ பிதா 
வின்‌ இராச்சியத்திலே ஈவமாய்ப்‌ 
பானம்பண்ணும்‌ நாள்‌ வரைக்கும்‌, 
இந்தத்‌ இராட்சரசத்தை நான்‌ 
பானம்பண்ணுவதில்லை என்று, 
உங்களுக்குச்‌ சொல்லுடிறேன்‌| 





| எனரா. | 





டன அனான்‌ 


1.சங்‌. ௪௧, ௯, 
தூக்‌, ௨௨.௨௧. 
யோவா, மக, 
௰௮. 

2 சல்‌.௨௨. ஏசா. 
௫௩. தானி, ௯. 
௨௬, மாற்‌, ௯. 
ம ௨. லூக்‌, ௨௪. 
௨௬௪௬. அப்‌. 
மஎ.௨,க: ௨௬. 
௨௨, 

க கொரி. 
௬.௪. 

3 யோவா, 
0௨, 

4 மாற்‌. 0௪.௨௨, 
லூக்‌, ௨௨.௰௯. 

5க கொரி, மக. 
௨௧,௨. 

* இரேச்குப்‌ பா 
வையில்‌ தோ 
த்திரம்பண்ணி, 
மாற்‌.௬.௪௧. 

6 க கொரி,௰.ம௬. 

7 மாற்‌, 6௪, ௨௩, 

8 மத்‌, ௨ம்‌. ௨௮. 
உரோ. ட. மடு. 
எபி, ௬. ௨௨. 

9 எரே. ௬௧. ௬௧, 
10 உ௨மோ, ௨௪, 


௨௧௬. 


மடு, 


ம்‌, 


மக, 

11 அப்‌. ம. ௪௧. 

12 மாற்‌.ம்‌௪.௨௫ 
லூக்‌ ௨௨.0௮. 

13 மாற்‌,0௪.௨௬ 

14 மாற்‌ 0௪.௨௭, 
யோவா, ௬. 
௧௨ 

15 மத்ம்க.ச௬ு. 

16 சகரி. மஈ. எ. 

17 மத்‌, ௨௮ எம்‌, 
ம, மாற்‌. ௦௪. 
௨௮' -௰௬ு. ௭, 

18 மாற்‌. ௨௪, சம்‌. 
தூக்‌. ௨௨. ௬௪, 
யோவா, ௬௩, 
ஈறு. 

19 மாந்‌. ௨௪.௬௨, 
௧௫. தூச்‌.௨௨,. 


௰௮.௧. 
20 மத்‌.௪,௨௪, 


| 21 யோகா, 2௨, 


௨௭. 








மத்தேயு ௨௬ அதிகாரம்‌. 


௬ம௰ ஏ 18அவர்கள்‌ தோத்திரப்‌ 
பாட்டைப்‌ பாடின பின்பு, ஒலீ 
வமலைக்குப்‌ புறப்பட்டுப்‌ போ 
னார்கள்‌. 

௬௧ அப்பொழுது இயேசுவான 
வர்‌ அவர்களை நோக்கு, 1*கான்‌ 
மேய்ப்பனை உபத்திரவப்படுத்தும்‌ 
பொழுது, ஆடுகள்‌ சிதறிப்போம்‌ 
என்று எழுதியிருக்றெது; ஆகை 
யால்‌ “இந்த இராத்திரியிலே நீங்‌ 
கள்‌ எல்லாரும்‌ என்னைக்குறித்துக்‌ 
16தலக்கம்‌ அடைகந்துபோலீர்கள்‌. 


௬௨ 11நானோ எழுக்திருந்தபின்பு 


-|உங்களுக்கு முன்னே கலிலேயா 


காட்டுக்குப்‌ போவேன்‌ என்றார்‌. 

௬௩ அதற்குப்‌ பேதுரு சொன்‌ 
னது: எல்லாரும்‌ உ ப 
துக்‌ கலக்கம்‌ அடைந்து போனா 
லும்‌. நான்‌ ஒருக்காலும்‌ கலக்கம்‌ 
அடைந்து போகமாட்டேன்‌ என்‌ 

ன்‌. 

௩௪ 18அவனுடனே இயேசுவா 
னவர்‌ சொன்னது: இந்த இராத்திரி 
யிலே சேவல்‌ சவுறெதற்கு முன்‌ 
னமே நீ என்னை மூன்றுதரம்‌ மறு 


்‌ [தலிப்பாய்‌ என்று மெய்யாய்‌ உ 
௮. ௬மோ.௰எ, | 


னக்குச்‌ சொல்லுகிறேன்‌ என்றார்‌. 
௩௫ அதற்குப்‌ பேதுரு சொன்‌ 
னது: நான்‌ உம்மோடே மரணம்‌ 
அடைய வேண்டியதாய்‌ இருந்‌ 
தாலும்‌, உம்மை மறுதலிக்சமாட்‌ 
டேன்‌ என்றான்‌; மற்றச்‌ சீஷர்‌ எல்‌ 
லாரும்‌ அப்படியேசொன்னார்கள்‌. 
௩௬ 4 19அப்பொழுது இயேசு 
வானவர்‌ அவர்களோடே கூடச்‌ 
கெதுசேமனே என்னும்‌ இடத்திற்‌ 
கு வந்து, ஜஷேரைநோக்கி, கான்‌ | 
அங்கே போய்ச்‌ செபம்பண்ணும | 
ளவும்‌ மீங்கள்‌ இவ்விடத்தில்‌ உளு | 
க்காந்திருங்கள்‌ என்று சொல்லி, 
௩௭ பேதுருவையும்‌ 20செபே 
சேயுவின்‌ குமாரர்‌ இருவரையும்‌ 
கூட்டிக்கொண்டுபோய்‌, அக்கம்‌ 
அடையவும்‌ மிகவும்‌ வியாகுலப்‌ 
படவும்‌ தொடங்கி, | 
௬௮ பின்பு ௮வர்களைகோக்கி, 


என்‌ ஆத்துமா மசணபரியந்தம்‌ 














மத்தேயு ௨௬ அதிகாரம்‌. ௬௫ 








மிகுந்த துக்கப்பட்டிருக்கின்றது; | கி. பி. ௬௩. | புக்கொடுக்கப்படுகிற நேரம்‌ சமீ 
நீங்கள்‌ இங்கே தரித்திருந்து என்‌ | அ | பித்தது. 
னோடே கூடவிழித்திருங்கள்‌ என்‌ slapd ௪௬ அதோ, என்னைக்‌ காட்டிக்‌ 
அ சொல்வி, 296... (கொடுக்கறெவன்‌ சமீபமாய்‌ வருகி 
௬௯ சற்று அப்புறம்‌ போய்‌, !சா |2 யோகா. 6௨. | முன்‌, எழுந்திருங்கள்‌ போவோம்‌ 
ஷ்டாங்கமாய்‌ விழுந்து, “என்‌ பி| “** என்றார்‌. 
தாவே, இந்தப்‌ பாத்திரம்‌ என்னை |3 மத்‌. ௨௦.௨௨. | ௫௭ ஏ அவர்‌ பேசுகையில்‌ பன்‌ 
விட்டு நீங்கக்கூமொனால்‌ அப்‌ னிருவரில்‌ ஒருவனாகிய யூதா வந்‌ |. 
படிச்‌ செய்யும்‌; :4*இல்லாவிட்‌ [4 யோகா. .| தான்‌; அவனோடுங்கூடப்‌ பிர 
டால்‌, என்னுடைய இத்தத்தின்‌| 524: தான ஆசாரியரும்‌ சனத்தின்‌ மூப்‌ 
படி. அல்ல, உம்முடைய இத்தத்‌ பற்‌ பரும்‌ அனுப்பின திரளான சனங்‌ 
தின்படியே ஆகக்கடவது என்று களும்‌ கத்திகளையும்‌ தடிகளையும்‌ 
செபம்பண்ணினார்‌ பிடித்து வந்தார்கள்‌. 
௪௰ பின்பு அவர்‌ சீஷரிடத்தில்‌ ௪௮ அவர்களுக்கு அந்தத்‌ துரோ 
வாது, அவர்களை நித்திரை பண்‌ தியானவன்‌, எவனை நான்‌ முத்‌ 
ணக்கண்டு, பேதுருவை நோக்கி, தம்செய்வேனோ அவன்தானே 
இப்படி நீங்கள்‌ ஒரு மணிரேரமா இயேசு, அவனைப்‌ பிடித்துக்கொ 
கிலும்‌ என்னோடே கூட விழித்தி ள்ளூங்கள்‌ என்று அடையாளமா 
கத்‌ திராணி இல்லையோ? கச்‌ சொல்லியிருந்தான்‌. 
௪௧ நீங்கள்‌ குற்றம்‌ செய்வதற்‌ | மாற்‌. சக்க கற்ப | 
[கான காரணத்தில்‌ பிரவேசியாத வர்ஷ கம்‌ இ லிவி ல்‌ . 1 
வி ்‌ . சம, ௫௬, யச டத்தில்‌ வந்து, இர பீ, 
படிக்கு; ழித்திரு்து சபம்‌| எபேசு. | வாம்‌ A 3 
6 மாற்‌, 0௪. ௪௩ ழக எனது அவரை முக 
பண்ணுங்கள்‌; ஆவியானது மன |“ ற்‌. ௪. சக, மேலால்‌ 
லூக்‌. ௨௨. ௪௭. | தம தசெெயதான. 
அள்ளதுதான்‌, சரீரமோ பலவீன | போகா, ௦4.௩. 
ல லட அவ்‌ ட்டு பத ௫இ௰ இயேசுவானவரோ அவனை 
முள்ளு என்று : சால 9 tito Q இ, ”௦ இ ே 8 . . 
௪௨ இரண்டார்தரம்‌ போய்‌, என்‌ கட வளி ப வ்ள்்்ிம்தத்‌ ப] 


பிதாவே, இந்தப்‌ பாத்திரத்தில்‌ 6௦. ௦௩, திற்காக வந்திருக்கிறாய்‌ என்றார்‌; 
உள்ளதை நான பான்ம்பண்ணா உடனே மற்றவர்கள்‌ சேர்ந்து, இ 
விட்டால்‌, இது என்னைவிட்டு யேசுவானவர்மேல்‌ கைகளை வை 
நீங்காதா? சத்தம ர இற்க்கால்‌, ததி ம்பம்‌ பிடித்தார்கள்‌. 

உம்முடைய சித்தத்தின்படியே 9 யோவா,௰௮.ம்‌. | ௫௧ அப்பொழுது £இயேசுவுட 
ஆகச்கடவது என்று செபம்பண்‌ னே இருக்கறெவர்களில்‌ ஒருவன்‌ 











ணினார்‌. . [தன்‌ கத்தியைப்‌ பிடித்து உருவி, 
௪௩ சீஷர்களோ மிகுந்த நித்தி பிரதான ஆசாரியனுடைய வே 
ரைமயக்சம்‌ உள்ளவர்களானபடி லைக்காரனேக்காதறவெட்டினான்‌. 





யால்‌, அவர்‌ திரும்பி வந்தபொ ௫௨ இயேசுவானவரோ அவனு 
முது அவர்களை மறுபடியும்‌ நித்தி | 115 மோ. ௬.௧. | டனே சொன்னது: கத்தியை 
ரைபண்ணக்கண்டார்‌. வெளி, ௦௩, 0. [(இப்படி) எடுக்றெவர்கள்‌ எல்லா 


௪௫ அவர்‌ மறுபடியும்‌ அவர்க 
ளை விட்டுப்‌ போய்‌, மூன்றாந்தரம்‌ 
அந்த விண்ணப்ப வார்த்தைகளைத்‌ 
தானே 'செபம்பண்ணி, பின்பு 
தம்முடைய £ீஷரிடத்தில்‌ வந்து, 

௪௫ நீங்கள்‌ பின்னும்‌ நித்திரை 
பண்ணி இளைப்பாறுலீர்களா 2 இ 
தோ, மனிதனுடைய குமாரன்‌ 


'பாலிகளூடைய கைகளில்‌ ஒப்‌ 


ரும்‌ கத்தியினாலே அழிர்துபோ 
வார்கள்‌; ஆகையால்‌ உன்‌ கத்தி 
யைத்‌ திரும்ப அதினிடத்திலே 
போடு. 

௫௩ (என்னைக்‌ காப்பாற்றும்ப 


|டிச்கு) என்‌ பிதா!1அரை இலட்‌ 


சத்திற்கு அதிகமான தூதரை ௭ 
ன்னிடத்தில்‌ அனுப்பவேண்டும்‌ 
என்று சான்‌ இப்பொழுசே அவ்‌ 





9 


௭௬௭௬ 


ரை வேண்டிக்கொள்ளக்‌ கூடாது 
என்று நினைக்கறொயா ? 

௫௫௪ (நானோ அப்படிச்‌ செய்‌ 
தால்‌) வேத எழுத்துக்கள்‌ எப்படி 
நிறைவேறும்‌ ₹ 

௫௫ இப்படியே சம்பவிக்கவே 
ண்டுமென்று சொல்லி, பின்பு 
சனக்கடட்டதச்தை நோக்இ,நீங்கள்‌ 
ஒரு கள்ளனைப்‌ பிடிக்கும்படிக்‌ 
குப்‌ புறப்படுிறெதுபோல, கத்திக 
ளோடும்‌ தடிகளோடும்‌ என்னைப்‌ 
பிடிக்க வந்தீர்கள்‌; இனந்தோதும்‌ 
| சான்‌ தேவாலயத்திலே உங்களுக்‌ 
குள்‌ இருந்து, உபதேசம்பண்ணி 
னேன்‌; அப்பொழுது நீங்கள்‌ என்‌ 
னைப்‌ பிடிச்சவில்லையே. 

டு௬ு 2தீர்க்கதரிசகளின்‌ எழுத்துக்‌ 
கள்‌ நிறைவேறம்படிக்கு இவை 
யெல்லாம்‌ கடந்து வருகின்றன 
என்றார்‌; அப்பொழுது சீஷர்‌ 
எல்லாரும்‌ அவரைவிட்டு ஓடிப்‌ 
போனார்கள்‌. 

௫௭ 4 இயேசுவைப்‌ பிடித்தவர்‌ 
களோ, அவரைப்‌ பிரதான ஆசா 
ரியனாகிய காயிபாவினிடத்திற்‌ 
குக்‌ கொண்டுபோனார்கள்‌; அங்‌ 
கே வேதபாரகரும்‌ மூப்பரும்‌ கூ 
டிவந்திருந்தார்கள்‌. 

௫௮ அப்படியிருக்க, பேதுரு 
அரத்திலே பிரதான ஆசாரியனு 
டைய அரண்மனைவராைக்கும்‌ ௮ 
வர்‌ பின்சென்று, பின்பு அதில்‌ 
பிரவேசித்த, சங்கதியின்‌ முடி 
வைப்‌ பார்க்றெதற்குச்‌ சேவகரி 
டத்தில்‌ உளுக்காந்தான்‌. 

௫௯ அத்தருணத்திலே பிரதான 
ஆசாரியரும்‌ மூப்பரும்‌ மற்றப்‌ பெ 
ரிய சங்கத்தார்‌ யாவரும்‌ இயேசு 
வைச்‌ கொலைசெய்யும்படிக்கு ௮ 
வருக்கு விரோதமாய்ப்‌ பொய்ச்‌ 
|சாட்சியைத்‌ தேடினார்கள்‌; அகப்‌ 
படவில்லை. 
௬௰ 5அகேகம்பேர்‌ வந்து பொய்ச்‌ 
சாட்சிகளைச்‌ சொல்லியும்‌ ஒவ்வ 
இல்லை. 

௬௧ பின்பு இரண்டுபேர்‌ வந்து, 





| 





இ. பி. ௬௩. 


"வதர அணையா 


1 ஏசா, 0, ௭. 
௨௪, வசனம்‌, 
லூக்‌, ௨௪.௨௫, 
௪௪, ௪௭. 

2 புலம்‌, ௪. ௨ம்‌, 
௫௫௪, வ௪. 

3 யோவா, 0௮. 
மடு. 

4 மாற்‌, 0௪, ௫௩. 
லூக்‌.௨௨, ௫௪. 
யோவா, மறு. 
ம௨,; மஈ, ௨௪. 

5 சங்‌, ௨௭.௦௨: 
௩௧௫, ௦௧, மாற்‌, 
௦௪. ௫ட, அப்‌. 
௬. ம்௩, 

6 கமோ,ம௯,மட, 

7 மத்‌. ௨௭. ௪ம்‌. 
யோவா.௨.௰௯. 

8 மாற்‌. 0௪, ௬ம்‌, 

9 ஏசா. 0௬. எ, 


10 நோ. டு. ௪, 
க்சாமு.௦௫,௨௪, 
௨௪, 

11 தானி. ௪.௦௧. 
மத்‌. ௬. ௨௭: 
௨௪. ௬ம்‌: ௨ட, 
௬௧, லூக்‌, ௨௧, 
௨௭,யோவா.க 
ட௫௧.உரோ. ௰௪, 
ம.கதெச,௪.௰சு. 
வெளி, ௧, ௭, 

12 சங்‌ எம,க,அப்‌ 
௭. டுடு, 


13 ௨ இரா, 0௮. 


௬௭2 0௯, ௧. 


14௯ மோ, ௨௪. 


ம்சு.யோவா,௰௯, 


௭, 


15 ஏசா. டும்‌, ௬; 
௫௧௩. ௬, மத்‌.௨௭, 
௬௦, 


மத்தேயு ௨௬ அதிகாரம்‌. 


போடவும்‌ மூன்று நாளைக்குள்ளே 
அதைக்‌ கட்டவும்‌ வல்லமை உள்‌ 
ளவனாயிருக்கிறேன்‌ என்று சொ 
ன்னான்‌ என்று பொய்ச்சாட்சி 
சொன்னார்கள்‌. 

௬௨ “அப்பொழுது பிரதான ஆ. 
சாரியன்‌ எழுந்திருந்து அவரை 
கோக்இ,இவர்கள்‌ உனக்கு விரோ 
தமாய்ச்‌ சாட்டு சொன்னதை நீ 
கேட்டாயா? இதற்கு மாறுத்தர 
மாக எதையாகிலும்‌ சொல்லுகிற 
இல்லையா என்றான்‌. 

௬௬ *இயேசுவானவரோ பேசா 
மல்‌ இருந்தார்‌; அப்பொழுது பிர 
தான ஆசாரியன்‌ அவருடனே 
சொன்னது: பராபரனுடைய கு 
மாரனாகிய கிறிஸ்து நீதானோ, ௮ 
தை நீ எங்களுக்குச்‌ சொல்லவே 
ண்டுமென்று 11சீவனுடைய தே. 
வன்மேல்‌ உன்னை ஆணையிட்டுக்‌ 
கேட்டுறேன்‌ என்றான்‌. 

௬௪ இயேசுவானவர்‌ சொன்ன 
த: நீர்‌ சொன்னபடியே இருக்‌ 
ன்றது; அல்லாமலும்‌ இது முதற்‌ 
கொண்டு!!நீங்கள்‌ மனிதனுடைய |: 
குமாரனைச்‌ 12சர்வவல்லமையுள்ள 
வருடைய வலதபாரிசத்திலே வீ 
ற்றிருக்கவும்‌, வானத்தின்‌ மேகங்‌ 
கள்மேல்‌ வரவும்‌ காண்பீர்களென்‌ 
று உங்களுக்குச்‌ சொல்லுகிறேன்‌ 
என்றார்‌. 

௬௫ பிரதான ஆசாரியன்‌ அதைக்‌ 
கேட்டவுடனே, தன்‌ வஸ்திரங்‌ 
களைச்‌ கிழித்துக்கொண்டு, இவன்‌ 
தேவதூ ணம்‌ சொன்னான்‌; இ 
னிச்‌ சாட்சிகள்‌ ஈமக்கு வேண்டு 
வதென்ன? இப்பொழுதே இவன்‌ 
அஷணத்தைக்‌ கேட்டீர்களே. 

௬௬ உங்களுக்கு எப்படித்‌ தோ 
ன்றுகின்றது என்றான்‌; அதற்கு 
மற்றவர்கள்‌ சொன்னது: 1*இவன்‌ 
மரணத்திற்குப்‌ பாத்திரனாய்‌ இரு 
க்கிறான்‌ என்றார்கள்‌. 

௬௭ 15அப்பொழுது சிலர்‌ அவ 
ருடைய முகத்திலே அப்பி, சிலர்‌ 


இவன்‌ "தேவாலயத்தை இடித்துப்‌ 


அவளைக்‌ கையினால்‌ குட்டி, சிலர்‌ | 





மத்தேயு ௨௭ அதிகாரம்‌. 


| 
௬௭ 





1அவருடைய கன்னத்தில்‌ அறை 
ந்து, 

௬௮ கிறிஸ்துவே உம்மை அடித்‌ | | 
தவன்‌ யாவன்‌? அதை ஞானதி| 
ருஷ்டியாய்‌ எங்களுக்குச்‌ சொல்‌ 
லும்‌ என்று இழிவாய்ச்‌ சொன்னார்‌ 
கள்‌. 

௬௧4 3அத்தருணத்திலே பேதுரு 
அரண்மனையின்‌ பிராகாரத்திலே 
உளுக்காந்திருந்தான்‌; அப்பொ 
முது வேலைக்காரி ஒருத்தி அவ 
னிடத்தில்‌ வந்து, நீயும்‌ கவிலேய 
னாகிய இயேசுவுடனே இருந்தாய்‌ 
என்றாள்‌. 

எ௰ அதற்கு அவன்‌ சொன்ன 





து? நீ பேசுறது எனக்குத்‌ தெரி 
யாதென்று எல்லாருக்கும்‌ முன்‌ 
பாக மறுதலித்து, பின்பு மண்ட 
பத்திற்குப்‌ போனான்‌. 

௭௫ அங்கே வேறொரு பெண்‌ 
அவனைக்‌ கண்டு, இவனும்‌ நாச 
ரேத்தூரானாகய இயேசுவுடனே 
இருந்தானென்று அங்கே இருந்த 
வர்களுக்குச்‌ சொன்னாள்‌. 

௭௨ அவனே சொன்னது: அம்‌ 
மனிதனை அறியமாட்டேனென்று 
மறுபடியும்‌ ஆணையோடே மறு 
தலித்தான்‌. 

௭௬ சற்றுநேரத்திற்குப்‌ பின்பு; 
அங்கே நின்றவர்கள்‌ பேதுருவி 
னிடத்தில்‌ வந்து, மெய்யாய்‌ நீ 
யும்‌ அவர்களில்‌ ஒருவன்‌, உன்‌ 
பேச்சு அதை வெளிப்படுத்து இன்‌ 
றது என்றார்கள்‌. 

௪௪ அப்பொழுது பேதுரு சொ 
ன்னது: நான்‌ அந்த மனிதனை 
அறியவேயில்லை என்று சபித்துக்‌ 
கொண்டு சத்தியம்பண்ணினான்‌. 

எட உடனே சேவல்‌ கூவிற்ற; 
பேதுரு (அதைக்கேட்டு,) £சேவல்‌ 
கூவுமுன்னே நீ என்னை மூன்றுத 
ரம்‌ மறுதலிப்பாய்‌ என்று இயேசு 
வானவர்‌ சொன்ன வசனத்தை 
நினைத்துக்கொண்டு, வெளியே 
போய்‌ மிகவும்‌ அழுதான்‌. 


இ. பி. ௬௩ 


Ng, ரனஷைஷன 


1 லூச்‌,௨௨.௬௪. 
யோவர. ம௯,௬, 
9 மாற்‌. ௰௪, ௬டு. 
லூக்‌, ௨௨, ௬௪, 


3 மாற்‌, 0௪. ௬௬. 
லூக்‌, ௨௨.ட. 
யேரவா. மறு. 


௦௬, 2௭, உடு, 


4 லூக்‌, ௨௨,௫௫௯, 
5 மாற்‌, 0௪, ௭௧, 
6 ௬௪, வச, மாற்‌, 
ம௪, ௬ம்‌, லூக்‌, 
௨௨, ௬௧, ௬௨, 
யோவர,௰௩.௩௮, 
7 சங்‌, ௨. ௨, 
மாற்‌, மட, ௧. 
லூக்‌. ௨௨.௬௬: 
௨௩,க.யேரவா, 


0௮. ௨௮. 


8 மத்‌, ௨௰, ௨௯. 


அப்‌. ௩, 0௯, 
9 மத்‌, ௨௬, ௦௪, 
மடு, 


10 ௨ சாமு. 0௭. 
௨௩. அப்‌. ௧, 


௰௮. 


11 அப்‌, ௧, 0௯, 


௨௭. அதிகாரம்‌. 

௧, இயேசுவைக்‌ கட்டுப்‌ பிலாத்துவுக்கு ஒப்புக்கொ 
டுத்தது. ௩, யூதா நான்றுகொண்‌டு செத்தது, 0௯, 
பிலாத்து தன்‌ மனைவியினாலே எச்சரிக்கப்பட்‌ 
டது, ௨௪, அவன்‌ தன்‌ கைகளைக்‌ கழுவி, ௨௬. 
பரபாசை விதெலையாக்‌இனது, ௨௬. இறிஸ்து தமக்‌ 
கு முள்முடி தரித்து, ௩௪, சிலுவையில்‌ அறைய 
வும்‌, ௪ம்‌, கிந்‌இக்கவும்‌, ௫ம்‌, மரித்து அடக்கம்பண்‌ 
ணவும்‌ உடன்பட்டது. ௬௬, அவருடைய கல்‌ 
லறை முத்திரித்துக்‌ காவல்‌ பண்ணப்பட்டத, 

டியற்காலமானபொழுது, 7௪ 
கல பிரதான ஆசாரியரும்‌ சனங்‌ 
களின்‌ மூப்பரும்‌ இயேசுவைக்‌ 
கொலைசெய்யும்படிக்கான வகை 
யைக்குறித்து யோசனைபண்ணி, 

௨ அவனைக்‌ கட்டிக்கொண்டு 
போய்‌, பொர்தியு 3பிலாத்தென்‌ 
னும்‌ அரைக்கு அவரை ஒப்புக்‌ 
கொடுத்தார்கள்‌. 

௩ 4 அப்பொழுது அவனைக்‌ 
காட்டிக்கொடுத்த யூதா என்ப 
வன்‌, அவர்‌ மரண அக்கினைக்குள்‌ 
ளாகத்‌ தீர்ச்கப்பட்டதைக்‌ கண்டு, 
மனஸ்தாபம்‌ அடைந்து, அந்த முப்‌ 
பது வெள்ளிக்காசைப்‌ பிரதான 
ஆசாரியரிடத்திற்கும்‌ மூப்பரிடத்‌ 
திற்கும்‌ திரும்பச்‌ கொண்டுவந்து, 
குற்றமில்லாதவரை நான்‌ காட்‌ 
டிக்கொடுத்ததினால்‌, 

௪ எனக்குப்‌ பாவம்‌ வந்ததென்‌ 
ரன்‌; அதற்கு அவர்கள்‌ சொன்ன 
அ: அது எங்களுக்கு என்ன, நீயே 
பார்‌ என்றார்கள்‌. 

டு அப்பொழுது அவன்‌ அந்த 
வெள்ளிச்சாசைத்‌ தேவாலயத்தில்‌ 
எறிந்து, 10புறப்பட்டுப்‌ போய்‌, 
நான்றுகொண்டு செத்சான்‌. 

௬ பிரதான ஆசாரியர்‌ . அந்தப்‌ 
பணத்தை எடுத்த, இது இரத்தக்‌ 
இரயமாகையால்‌, இதைக்‌ காணிக்‌ 
கைப்‌ பெட்டியிலே போடக்கூ 
டாதென்று சொல்லி, 

௭ ஆலோசனைபண்ணின பின்பு, 
அதினாலே அந்கியரை அடக்கம்‌ 
பண்ணும்படிக்கு ஒரு குயவனு 
டைய நிலத்தைக்‌ கொண்டார்கள்‌. 

௮ அதலால்‌ இக்காள்வரைக்கும்‌ 
அந்த நிலம்‌, 11இரத்தநிலம்‌ என்‌ 
னப்பட்‌ டிருக்கின்றது. 





௬.௮) 


Ha ௨௭ உ ின்றம்‌. | 








௯ அப்பொழுது இஸ்ரவேல்‌ ௪). பி. ௬௬. 


னங்களால்‌ அவர்‌ மதிக்கப்பட்ட * 
1இரயமாதிய முப்பது வெள்ளிக்‌ 
காசை அவர்கள்‌ எடுத்து, 

௰ பராபரன்‌ எனக்குக்‌ கட்ட 
ளையிட்டபடியே அதை ஒரு குய 
வனுடையஙிலத்திற்காகக்‌ கொடுத்‌ 
தார்கள்‌ என்று எரேமியா தீர்க்கத 
ரிசி சொன்ன வசனம்‌ நிறைவே 
றிற்று. 

மக 4 இயேசுவானவர்‌ தனைக்‌ 
கு முன்பாக நின்றபொழுது, 2அந்‌ 
தத்‌ அரை அவரை நோக, நீ யூத 
ருடைய இராசாவா என்று கேட்‌ 
டான்‌; அதற்கு இயேசு சொன்ன 

அ: 3நீர்‌ சொல்லுறெபடியே இருக்‌ 

வம்‌ என்றார்‌. 

௰௨ பின்பு பிரதான ஆசாரியரும்‌ 
மூப்பரும்‌ அவர்மேல்‌ குற்றம்சாற்‌ 


Ne எனவவ 
* அல்லது கொ 
ள்ளப்பட்ட, 
1 சகரி, மக. 0௨, 
மக. 


2 மாற்‌. மட. ௨. 
லூக்‌, ௨௬, ர, 
யோவா,௦௮.௬௩. 


3 யோவா, மறு. 
௬௪.௧ திமோ.சு. 
௰௫௪. 


றி வருகிறபொழுது, *அவர்‌ மாறுத்‌ | 4 மத்‌. ௨௬, ௬௩, 


தரம்‌ ஒன்றும்‌ சொன்னதில்லை. 

௰௩ அப்பொழுது பிலாத்து ௮ 
வரை நோக்கி, 5இவர்கள்‌ உன்‌ 
னேக்குறித்துச்‌ சொல்லுற குற்‌ 
றங்களை £ீ கேட்‌ இறதில்‌ லையோ 
என்றான்‌. 

௪ அவரோ தைக்கு மிகுந்த 
ஆச்சரியம்‌ உண்டாகத்தக்சதாக, 
ஒன்றுக்கும்‌ மாறுத்தரமாக ஒரு 
வார்த்தையையும்‌ சொல்லாமல்‌ இ 

ருந்தார்‌. 

“| ம௫ 4 காவல்‌ பண்ணப்பட்ட 
வர்களில்‌ ஏவனைச்‌ சனங்கள்‌ கே 
ட்கிறார்களோ, அவனைத்‌ துரை 
விதெலையாக்குறெது பண்டிகை 
தோறும்‌ வழக்கமாய்‌ இருந்தது. 
மச அல்லாமலும்‌ அக்காலத்தி 
லே £ர்த்தி அடைந்த பாதகனாயெ 
பரபாசென்னப்பட்ட ஒருவன்கா 
வலில்‌ வைக்கப்பட்டிருந்தான்‌. 
௰௪ ஆகையால்‌ சனங்கள்‌ கூடி 
யிருக்கையில்‌, பிலாத்து அவர்க 
ளை நோக்கி, பரபாசென்பவனும்‌ 
கிறிஸ்து என்னப்பட்ட இயேசு 
என்‌ பவனும்‌ இருக்கிறார்களே, இ 
வர்களில்‌ எவனை நான்‌ உங்களுக்‌ 





யோவா.௰௯.௯. 


5 மத்‌, ௨௬, ௬௨, 
யோவா, 0௯, ம்‌, 











காக விசெலையாச்ச விரும்பு இதீர்‌ 
கள்‌ என்று கேட்டான்‌. 

0௮. அவர்கள்‌ அவரைப்‌ பொரா 
மையினாலே ஓப்புச்கொடுத்தார்‌ 
கள்‌ என்று பிலாத்து அறிந்தபடியி 
னாலே (அவன்‌ அப்படியே கேட்‌ 
டான்‌.) 

௰க 4 அல்லாமலும்‌ அவன்‌ நியா 
யாசனத்தில்‌ உளுக்காந்திருக்கை 
யில்‌, அவனுடைய மனைவியினால்‌ 
அனுபப்பபட்ட ஒருவன்‌ வந்து, 
நான்‌ இன்றைக்குச்‌ சொப்பனத்‌ 





இலே இந்த நீதிமானைச்குறித்து மி 


கவும்‌ பாடுபட்டேன்‌; ஆகையால்‌ 
நீர்‌ வக்கம்‌ அன்டு ஒன்றும்‌ 
செய்யாதிருப்பீராக என்று அம்‌ 
மாள்‌ அறிவிக்கச்சொன்னாள்‌ என்‌ 

ன்‌. 

௨௰ ர 7அத்தருணத்திலே பிர 
தான ஆசாரியரும்‌ மூப்பரும்‌ பர 
பாசைக்‌ கேட்கும்படிக்கும்‌ இயே 
சுவைக்‌ கொலைசெய்யப்பண்ணு 
ம்படிக்கும்‌ சனங்களை (வசனங்க 
ளினாலே) ஏவினார்கள்‌. 

௨௧ ஆதலால்‌ இவ்விரண்டுபே 
ரில்‌ எவனை நான்‌ உங்களுக்கு வி 
டுதலை பண்ணவேண்டும்‌ என்று 


, [துரை சனங்களை ரோக்கிக்‌ கேட்‌ 


6 மாற்‌, மடு, ௬. 


லூக்‌. ௨௩. ௰௭, 
ம. 


யோவா, 
௩௯, 


7 மாற்‌, 0௫. 6௪, 
லூக்‌, ௨௬, 0௮, 
யேரவா, ௮. 
சம்‌, அப்‌.க.ம்௪. 


டபொழுது, அவர்கள்‌ பரபாசை 
விடுதலையாக்கவேண்டும்‌ என்று 
கூப்பிட்டார்கள்‌. , 

௨௨ அதற்குப்‌ பிலாத்து சொன்‌ 
னது: அப்படியானால்‌ கிறிஸ்து | 
என்னப்படுகிற இயேசுவை தான்‌ 
என்ன செய்யலாம்‌ என்றான்‌; அவ 
னைச்‌ சிலுவைமரத்தில்‌ அதையப்‌ 
பண்ணவேண்டும்‌ என்று எல்லா 
ரும்‌ கூப்பிட்டார்கள்‌. 

௨௩ அதற்குத்‌ துரை சொன்ன 
அ: என்‌, எந்தப்‌ பொல்லாங்கைச்‌ 
செய்தான்‌ என்றான்‌; அப்பொ 
ழுது அவர்கள்‌ அவனைச்‌ சிலுவை 
மரத்தில்‌ அறையப்பண்ணவேண்‌ 
டும்‌ என்று அதிகம்‌ அதிகீமாய்ச்‌ 
கூப்பிட்டார்கள்‌. 

௨௪ ஏ பிலாத்து (தன்னுடைய) 
பிரயாசம்‌ வீணாய்‌ இருக்றெதென்‌ 





மத்தேயு ௨௭ அதிகாரம்‌. 





றும்‌, கலகம்‌ அதிகமாறெதென்றும்‌ 
கண்டு, சனங்களுக்கு முன்பாகத்‌ 
பண்ணி அள்ளி, கைகளைக்‌ கழு 
வி,இந்த நீதிமானின்‌ இரத்தத்தைச்‌ 
சந்துநிறதற்கு கான்‌ குற்றமில்லா 
தவன்‌, நீங்களே பாருங்கள்‌ என்‌ 
ரான்‌: 

௨௫ அதற்குச்‌ சனங்கள்‌ எல்லா 
ரும்‌ சொன்னது: இவனுடைய இ 
ரத்தம்‌ எங்கள்மேலும்‌ எங்கள்‌ பிள்‌ 
ளைகள்மேலும்‌ இருப்பதாக என்‌ 
றார்கள்‌. 

௨௬ அப்பொழுது அவன்‌ பர 
பாசை அவர்களுக்காக விடுதலை 
யாக்கி, இயேசுவையோ வாரி 
னால்‌ அடிப்பித்து, பின்பு சிலுவை 
[யில்‌ அறையப்படும்படிக்கு ஒப்‌ 
புக்கொடுத்தான்‌. 

௨௭ 4 பின்பு துரையினுடைய 
போர்ச்சேவகர்‌ இயேசுவை அதி 
காரச்‌ சாலையிலே *கொண்டுபோ 
ய்‌, போர்ச்சேவகராதிய கூட்டம்‌ 
எல்லாம்‌ அவர்மேல்‌ கூடிவாப்‌ 
பண்ணி, 

௨௮ *அவருடைய வஸ்திரங்க 
ளைச்‌ களைந்து, “சிவப்பான மேல்‌ 
ar அவருக்கு உடுத்தி, 

௨௯ £மூள்ளுக்களால்‌ ஒரு முடி 
யைப்‌ பின்னி, அவருடைய ர 
சின்மேல்‌ வைத்து, அவருடைய 
வலதுகையில்‌ ஒரு கோலைக்‌ கொ 
டுத்து, பின்பு அவர்முன்பாக மு 
ழங்காற்படியிட்டு, யூதரின்‌ இரா 
சாவே, வாழ்க என்று அவரைப்‌ 
பரியாசம்பண்ணி, 

௩௰ 7 அவர்மேலே அப்பி, அந்தக்‌ 
கோலை எடுத்து அவருடைய சிர 
சில்‌ அடித்தார்கள்‌. 

௬௧ அவபைப்‌ பரியாசம்பண்ணி 
ன பின்பு, அவர்கள்‌ அவருக்கு 
உடுத்தின மேல்‌ அ௮ங்கியைச்‌ கழற்‌ 
றி, அவருடைய வஸ்திரங்களை 
அவருக்கு உடுத்தி, அவனைச்‌ 
சிலுவைமரத்தில்‌ அறையும்படிச்‌ 
குக்‌ கொண்டுபோனார்கள்‌. 

௬௨ ர போகையில்‌ 10 அவர்கள்‌ 


சசேனே ஊரானாதிய சீமோன்‌ 





இ. டி. ௬௯. 
er, rm 
1 இமோ.,௨௧,௬, 
உடுமோ,ம௯,௰, 
யோசு, ௨. 0௯, 
க இரா. ௨௬௨, 
௨ சாமு. ௪, 0௬, 
அப்‌. ௫. ௨௮. 
3 ஏசா. 0௩. ௫, 
மாற்‌, மடு, மட, 
லூக்‌, ௨௬, 0௧, 

௨௪, உடு, 
யோவா, ௦௯.௧, 


4 ற்‌, மடு. 2௬. 
யோவா,௰௯.௨, 

5 லூக்‌, ௨௩, 0௧, 

6 சல்‌. ௬௯, 0௯, 
ஏசா, ட௬, ௩, 

7 ஏசர, டும்‌, ௬, 
மத்‌, ௨௬. ௬௭, 
8 ஏசா. நெ, ௭, 
9௪ மோ. மடு. 
௧௫,கஇரா.௨௧, 
௰ஈ,௮ப்‌.௪,.௫௮. 
எபி, ம௩, 0௨, 
10 மாற்‌.மடு,௨௧. 
லூக்‌, ௨௬. ௨௬. 


11மரற்‌ 0௫,௨௨, 


லூக்‌, ௨௬. ௩௬௩௬, 


யோவா.0௯,0௭. 


12 சங்‌, ௬௯,௨௧, 
௪௮. வச, 

13 மாற்‌ ம்‌௫,௨௪, 
லூக்‌, ௨௩, ௩௩, 
யோவா.௦௯,௨௩ 
௨௪, 

14 சல்‌.௨௨,௰்அு. 

15 ௫௪. வசனம்‌, 

16 மாற்‌,மடு, ௨௪. 
லூக்‌, ௨௩, ௩௮. 
யோவர, 0௯, 
௰௯, 

17 ஏசா.ட௩.௰௨. 
மாற்‌, மட, ௨௪, 
லூக்‌, ௨௧௬. ௬௨, 
௩௩,யோவா.௰௯, 

18 சங்‌, ௨௨, எ: 
ம. 

௭௯, ௨௫. மாற்‌, 
௰டு, ௨௯, லூக்‌, 
௨௩௧௬, ௬௫. 

19 மத்‌, ௨௬, ௬௧. 

யோவா .௨,௰௯, 


90 மத்‌. ௨௬, ௬௩௬, 





௬௯ 


என்பவனைக்‌ கண்டு, அவன்‌ அவ 
ருடைய சிலுவைமரத்தைச்‌ சமக்‌ 
கும்படிக்குப்‌ பலவந்தம்பண்ணி 
னர்கள்‌. 

௬௩ பின்பு அவர்கள்‌ 1தலையோட்‌ 
டிடமென்று அருத்தங்கொள்ளும்‌ 
கொலுகதா என்னும்‌ இடத்திற்கு 
வந்தபொழுது, 

௬௪ 12தசப்பான கீரை சலந்தகாடி 
யை அவருக்குச்‌ குடிக்கக்கொடுத்‌ 
தார்கள்‌; அவர்‌ அதை ருபொர்த்து, 
குடிக்க மனதில்லாதிருந்தார்‌. 

௬௫ 13அவரைச்‌ சலுவைமரத்தில்‌ 
அறைந்தபின்பு, அவர்கள்‌ அவரு 
டைய வஸ்திரங்களைக்‌ குறித்துச்‌ 
சட்டுப்போட்டு, அவைகளைப்‌ பங்‌ 
இட்டார்கள்‌; அதினாலே, 14என்‌ 
வஸ்திரங்களைத்‌ தங்களுக்குள்ளே 
பங்கிட்டு, என்‌ உடையின்மேல்‌ 
சீட்டுப்போட்டார்கள்‌ என்று தீர்ச்‌ 
கதரிசி்யால்‌ உரைக்கப்பட்டது 
நிறைவேறிற்று. 

௬௬ 15பின்பு அவர்கள்‌ அங்கே 
உளுக்காந்து, அவரைக்‌ காத்துக்‌ 
கொண்டிருந்தார்கள்‌. 

௩௭ அல்லாமலும்‌ அவருடைய 
மரண ஆக்கினையின்‌ காரணத்தை 
அறிவிக்கும்படிக்கு, 16இவன்‌ யூ 
தருடைய இராசாவாதிய இயேசு 
என்று எழுதி, அவருடைய சிர 
சுக்கு மேலிடத்தில்‌ வைத்தார்கள்‌. 

௩௬௮ 11அன்றியம்‌ அவருடைய 
வலதுபுறத்தில்‌ ஒரு கள்ளனும்‌ ௮ 
வருடைய இடதுபுறத்தில்‌ ஒரு 
கள்ளனுமாக . இரண்டு கள்ளரும்‌ 
அவருடனேகூடச்‌ சிலுவைமரங்‌ 
களில்‌ அறையப்பட்டார்கள்‌. 

௩௯ ஏ அப்படியிருக்க,!8௫அவ்வழி 
நடர்துபோடநிறவர்கள்‌ தங்கள்‌ 
தலைகளை அசைத்து, 

௪௰ ஆ 19தேவாலயத்தை இடித்து 
மூன்று நாள்களுச்குள்ளே கட்டு 
திறவனே, நீதானே உன்னை இரட்‌ 
சித்துக்கொள்‌; 20நீ பராபரனுடை 
ய குமாரனானால்‌, சலுவைமரத்தி 
லிருந்து இறங்கிவா என்று அவ 
ரைத்‌ தூஷணித்தார்கள்‌. 





௪க அப்படி பிரதான ஆசாரி 
யரும்‌ வேதபாரகரும்‌ மூப்பரும்‌ 
சொன்னது: 

௪௨ இவன்‌ மற்றவர்களை இரட்‌ 
சித்தான்‌ தன்னைத்தானோ இரட்‌ 
ஓக்கச்‌ இராணியில்லை; இவன்‌ 
இஸ்‌ ரவேலரின்‌ இராசாவானால்‌, 
இப்பொழுதே சிலுவையில்‌ இருந்‌ 
அ இறங்கி வரட்டும்‌, அப்பொ 
முது இவனை விசுவாசிப்போம்‌. 

௪௬ 1இவன்‌ தன்னைப்‌ பராபரனு 
டைய குமாரன்‌ என்று சொல்லி, 
பராபரன்மேல்‌ நம்பிக்கையாய்‌ இ 
ரும்தானே; அவர்‌ இவன்மேல்‌ பிரி 
யமாய்‌ இருந்தால்‌, இப்பொழுது 
இவனை மீட்டுவிடட்டும்‌ என்று 
அவரைப்‌ பரியாசம்பண்ணினார்‌ 
கள்‌. 

௪௪ இவ்விதமாய்‌ அவரோடே 
கூடச்‌ சிலுவைமரங்களில்‌ அறை 
யப்பட்ட கள்ளரும்‌ ௮வரை நிந்‌ 
தித்தார்கள்‌. 

௪௫ 4 அன்றியும்‌ ஆறாம்மணி 
நேோம்தொடங்‌இ ஒன்பதாம்மணி 
கேரம்வரைக்கும்‌, அத்தேசம்‌ எங்‌ 
கும்‌ அந்தகாரம்‌ உண்டாயிற்று. 

௪௬ பின்பு ஒன்பதாம்மணி கே 
ரத்திலே *இயேசுவானவர்‌, ஏலி 
ஏவி லாமா சபகுத்தானி, என்று 
மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்‌ 
டார்‌; “அதற்கு என்‌ தேவனே, 
என்‌ தேவனே, ஏன்‌ என்னைக்‌ 
கைவிட்டீர்‌ என்று அருத்தமாம்‌. 

௪௭ அவ்விடத்தில்‌ நின்றவர்க 
ளில்‌ இலர்‌ அதைக்கேட்டு, இவன்‌ 
எவியாவை அழைக்கிறான்‌ என்‌ 
றீர்கள்‌. 

௪௮ அவர்களில்‌ ஒருவன்‌ உட 
னே ஓடிக்‌ கடற்காளானை எடுத்து, 
காடியால்‌ நிரப்பி, அதை ஒரு சம்‌ 
பின்மேல்‌ பூட்டி, அவருக்குக்‌ கு 
டிக்கக்கொடுத்தான்‌. 


மத்தேயு ௨௭ அதிகாரம்‌. 
இ. பி, ௬௩. 


Norm, என்னவா 


1 சற்‌, ௨௨. ௮. 
2 மாற்‌, ௫, ௬௨, 
லூக்‌. ௨௩, ௬௯. 
3 ஆமோ, ௮.௬, 
மாற்‌, 0௫. ௬௩௬. 
லூக்‌, ௨௩௬, ௪௪, 


4 எபி, ட, ௭, 
5 சல்‌, ௨௨, ௧, 


6 சற்‌. ௬௯, ௨௧. 
மாற்‌, மடு, ௬௬, 
லூக்‌, ௨௬, ௧௬, 

0௯, 


யோவா. 
௨௯. 


7 மாற்‌, 0௫, ௬௭. 
லூக்‌. ௨௬, ௪௬, 
8௨ மோ. ௨௬, 
௧௧. ௨நாரளா.ஈ. 
ம்௪, மாற்‌, 6. 
௬௮. லூக்‌, ௨௩, 


௪டு. 


9 ௩௬, வசனம்‌. 
மாற்‌. 0௫, ௬௯, 
லூக்‌, ௨௩, ௪௭, 


10 தூக்‌,௮.௨,௩. 


11 மாற்‌, மடு, ௪ம்‌. 


19 மாற்‌.௰டு, ௪௩, 
லூக்‌, ௨௩, டம்‌, 
யேரவா, ௦௯, 


௬௮. 


௫௯ மற்றவர்களோ சொன்னது: |. 


பொறுத்துக்கொள்‌, எலியா இ 
வனை இரட்சிக்க வருவானோ, ௮ 

தைப்‌ பார்ப்போம்‌ என்றார்கள்‌. 
டம்‌ ஏ 7பின்பு இயேசுவானவர்‌ 





மறுபடியும்‌ மிகுந்த சத்தமிட்டு 
ஆவியை விட்டுவிட்டார்‌. 

டக அப்பொழுது சம்பவித்த 
தென்னவென்றால்‌, தேவாலயத்தி 
லுள்ள திரைச்சீலை மேலேதொ 
டங்கிக்‌ €ழேமட்டும்‌ இரண்டா 
கக்‌ கிழிந்தது; பூமியும்‌ அதிர்ந்து; 
கல்மலைகளும்‌ பிளந்தன; கல்ல 
ஹைகளும்‌ திறந்தன. 

௫௨ நித்திரை அடைந்‌ திருந்த 
பரிசு த்தவான்‌௧ளுடைய அமேக 
சரீரங்கள்‌ அவர்‌ எழுந்திருந்தபின்‌ 
பு எழுப்பப்பட்டு, 

௫௩ கல்லறைகளைவிட்டுப்‌ புறப்‌ 
பட்டு, பரிசுத்த பட்டணத்தில்‌ 
பிரவேடித்து, அரேகருக்குத்‌ தரி 
சனையாஞார்கள்‌: 

௫௪ ஏ 9போர்ச்சேவகரின்‌ தலை 
வனும்‌, அவனோடேகூட இயே 
சுவைக்‌ காத்திருக்சவர்களும்‌, பூமி 
அதிர்தலையும்‌ மற்ற கடக்கைகளை 
யும்‌ கண்டபொழுது, மிகுந்த பய 
மடைந்து, மெய்யாய்‌ இவர்‌ தே 
வகுமாரனாய்‌ இருக்கார்‌ என்று|. 
சொல்லிச்கொண்டார்கள்‌. 

டுடு4 அல்லாமலும்‌இயேசுவுக்கு 

ஊழியம்‌ செய்து 10கலிலேயாவி 
விருந்து அவர்‌ பின்சென்றுவந்த 
ஸ்திரிகளாகிய மகுதலா ஊர்‌ மரி 
யாளும்‌, 
௫௬ 11யாக்சோபுச்கும்‌ யோசே 
யுக்கும்‌ தாயாயெ மரியாளும்‌, செ 
பேதேயுவின்‌ குமாரருடைய தா 
யும்‌,மற்ற அப்படிப்பட்ட அநேக 
ஸ்திரிகளும்‌ அங்கே அரத்திலே 
பார்த்தச்கொண்டிருந்தார்கள்‌. 

௫௪ 4 12 அஸ்தமனமான பொழு 
அ, அறிமத்தியா ஊரானாயெ ஐசு 
வரியம்‌ உள்ளவனுமாய்‌ இயேசு 
வுக்குச்‌ சஷனுமாயிருந்த யோ 
சேப்பென்பவன்‌ பிலாத்துவினி 
டத்தில்‌ போய்‌ இயேசுவின்‌ சரீ 
ரத்தைக்‌ கேட்டான்‌. 

௫௮ அதை, அவனுக்குக்‌ கொடுக்‌ 
கும்படிக்குப்‌ பிலாத்து கட்டளை 
யிட்டான்‌. 

டக அந்தப்படி யோசேப்பு ௮ 








மத்தேயு ௨௮ அதிகாரம்‌. 
வருடைய சரீரத்தை எடுத்து, அய்‌ |. பி. ௬௬. 


யதான மெல்லிய புடவையிலே | அ 


சுற்றி, 


௬ம௰ தான்‌ கல்மலையில்‌ வெட்டு | 1 எசா. ௫௩, ௯.. 


2 மத்‌, மச. ௨௧! 
மஎ. ௨௩: ௨௦, 
௯: ௨௬, ௬௧. 
மாற்‌, ௮, ௬௧: 6. 
௬௪, லூக்‌, ௯, 
௨௨; 03௮. ௬௩: 


வித்திருந்த தன்னுடைய புதிய 
கல்லறையில்‌ அதை வைத்து, அம்‌ 
தக்‌ கல்லறையின்‌ வாசவில்‌ ஒரு 
| பெரிய கல்லைப்‌ புரட்‌ டிவைத்துப்‌ 
போனான்‌. 

சுக அத்தருணத்திலே மகுதலா 
ஊராளாகிய மரியாளும்‌ மற்ற மரி 
யாளும்‌ கல்லறைக்கு எதிராக உ 
ரூக்காந்திருந்தார்கள்‌. 

௬௨ 4 எத்தனநாளுக்கு ப்பின்‌ 
னான மறுநாளிலோ, பிரதான ஆ 
சாரியரும்‌ பரிசேயரும்‌ பிலாத்து 
வினிடத்தில்‌ கூடிவந்து - சொன்‌ 
னதாவது: 

௬௩ துரையே, அந்த எத்தன்‌ உயி 
ரோடிருந்தபொழுது தான்‌ மூன்று 
நாளைக்குள்ளே எழுந்திருப்பேன்‌ 
என்று அவன்‌ சொன்னதை நினை 
தீதிருக்கிறோம்‌. 

௬௪ ஆகையால்‌ அவனுடைய £ 
ஷர்‌ இராத்திரியிலே வந்து அவ 
னைச்‌ களவாய்க்‌ கொண்டுபோய்‌, 
பின்பு மரித்தோரிலிருந்து எழும்‌ 
தானென்று சனங்களுக்குச்‌ சொ 
ல்லாதபடிக்கும்‌, முந்தின வஞ்ச 
னையைப்பார்க்கிலும்‌ பிந்தின வஞ்‌ 
சனை கொடிதாகாதபடிச்கும்‌, நீர்‌ 
மூன்றாம்‌ காள்வரைக்கும்‌ கல்ல 
றையைப்‌ பத்தாம்பண்ணக்‌ கட்‌ 
டனளையிட வேண்டும்‌ என்றார்கள்‌. 

௬௫ அதற்குப்‌ பிலாத்து சொன்‌ 
னது: காவல்பண்ணுகிற போர்ச்‌ 
சேவகர்‌உங்களிடத்தில்‌ உண்டே, 
அவர்களாலே நீங்கள்‌ உங்கள்‌ 
இஷ்டப்படி போய்‌, கல்லறை 
யைப்‌ பத்திரம்பண்ணுங்கள்‌ என்‌ 
ரான்‌. 

௬௬ அந்தப்படி அவர்கள்‌ போய்‌, 
கல்லில்‌ முத்திரைபோட்டு, காவ 
லுக்காகப்‌ பொர்ச்சேவகரை வை 
தீது, கல்லறையைப்‌ பத்திரப்படுத்‌ 
தினார்கள்‌. 


உ. 


6 மரற்‌, மச. ட, 
லூக்‌, ௨௪, ட, 
உம, 


யோவா. 
௨. 


7 தானி,௰னஅ. 


8 மத்‌, 
௰சு. 
உரு; 


ம, 
௨௧: 
௨ம்‌, 


7 
9 மத்‌. 
மாற்‌. 


௨௯௬. 


௬, எ, 
யோவா.௨.0௯, 
3 தானி. ௬. ௦௭, 
4 மாற்‌, 0௬. ௧, 
லூக்‌, ௨௪, ௧, 
யோவா,௨ம்‌, ௧, 
5 மத்‌, ௨௭.ட௬. 





சம்‌; 
௰எ. 
ம௯, 





எக 





௨௮. அதிகாரம்‌. 

௪, இறிஸ்து உயிர்த்தெழுந்ததை ஒரு தூதன்‌ ஸ்திரிச 
ஞக்கு அறிவித்தது. ௬, அவர்‌ அவர்களுக்குக்‌ கா 
ணப்பட்டது, 0௧, அவருடைய சரீரம்‌ கல்லறை 
யினின்று திருடப்பட்டதென்று சொல்ல, பீர 
தான ஆசாரியர்‌ போர்ச்சேவகருக்குப்‌ பணம்கொ 
டுத்தது. ம௬. கிறிஸ்து தம்முடைய ஷர்களுக்குக்‌ 
காட்டியாக, ௨௯. அவர்கள்‌ சகல சாதிக்கும்‌ ஞா 
னஸ்கானம்‌ கொடுத்துப்‌ போதிக்கும்படி அவர்‌ 
களை அனுப்பினது. 

*ஒய்வுகாள்‌ முடிந்து, இமையின்‌ 

முதலாம்‌ நாள்‌ க்கக்‌ ன்‌ மகு 

தலா ஊர்‌ மரியாளும்‌ * மத்ற மரி 
யாளும்‌ கல்லறையைப்‌ பார்க்கப்‌ 
புறப்பட்டார்கள்‌. 

௨ அப்பொழுது பூமி மிகவும்‌ 
அதிரத்தக்கதாக, பராபானுடை 
ய தூதன்‌ வானத்திலிருந்து இறங்‌ 
இ வந்து, வாசலில்‌ இருந்த கல்‌ 
லைப்‌ புரட்டித்தள்ளி, அதின்மேல்‌ 
உளுக்காந்தான்‌. 

௬ 7அவனுடைய முகம்‌ மின்‌ 
னல்போலவும்‌, அவனுடைய ௨ 
டை உறைந்த மழையைப்போல 
வெண்மையாகவும்‌ இருந்தது. 

௪ காவல்பண்ணுடிற போர்ச்சே 
வகர்‌ அவனைக்‌ கண்டு, பயத்தினால்‌ 
அதிர்ந்து, செத்தவர்களைப்போல 
ஆனார்கள்‌. 

டு தூதனே . அந்த ஸ்திரிகளை 
கோக்கு, நீங்கள்‌ பயப்படாதிருங்‌ 
கள்‌; சிலுவைமரத்தில்‌ அறையப்‌ 
பட்ட இயேசுவைத்‌ தேடிவந்தீர்‌ 
கள்‌ என்று அறிந்திருக்கிறேன்‌. 

௬ அவர்‌ சொன்னபடியே எழுந்‌ 
இருக்கிறார்‌; ஆகையால்‌ அவர்‌ இங்‌ 
கே இல்லை; நீங்கள்‌ வந்து, கர்த்‌ 
தரை வைச்கப்பட்ட இடத்தைப்‌ 
பார்த்து, 

எ பின்பு 2கூரமாய்ப்‌ போய்‌, 
அவர்‌ மரித்தோரிலிருந்து எழுக்தி 
ருக்‌இருர்‌, உங்களுக்கு முன்னே 


கவிலேயாவுக்குப்‌ போவார்‌, ௮ங்‌ 


கே அ௮வராைச்‌ காண்பீர்கள்‌ என்று 
அவருடைய சீஷருக்குஅறிவியுங்‌ 
கள்‌; நான்‌ உங்களுக்குச்‌ சொன்‌ 
னதை நினைத்துக்கொள்ளுங்கள்‌ 
என்றான்‌. 


௭௨ 


முத்சேய்‌ ௨௮ அதிகாரம்‌. 





௮ உடனே அவர்கள்‌ பயத்தோ , 
டும்‌ மிகுந்த சந்தோஷக்தோடும்‌ 
கல்லறையை விட்டு,அவருடைய 
சீஷருக்கு படல்‌, தத்தும்‌ த 
டி ப்போனார்கள்‌. 

௯ அப்படி அவர்கள்‌ அவரு 
டைய சீஷருக்கு அறிவிக்கப்‌ 
போகையில்‌ நடந்தது என்ன 
வென்றால்‌; இயேசுவானவர்‌ தா 
மே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு, 
நீங்கள்‌ வாழ்க என்றார்‌; உடனே 
அவர்கள்‌ சேர்ந்து சாஷ்டாங்க 
மாய்‌ அவரை வணங்கி, அவரு 
டைய பாதங்களைக்‌ கட்டிக்கொ 
ண்டார்கள்‌. 
௰ அப்பொழுது இயேசுவான 
வர்‌ அவர்களுடனே சொன்னதா 
வது: 2பயப்படாதிருங்கள்‌; என்‌ 
சகோதரர்‌ சலிலேயா நாட்டிலே 
என்னைக்‌ காண்பார்கள்‌; ஆகை 
யால்‌ அவர்கள்‌ அவ்விடத்திற்குப்‌ 
போகும்படிக்கு. நீங்கள்‌ போய்ச்‌ 
சொல்லுங்கள்‌ என்றார்‌. 

மக ஏ அவர்கள்‌ போகையில்‌, கா 
வல்பண்ணின சேவகரில்‌ சிலர்‌ 
பட்டணத்திலே வந்து, எல்லா 
நடக்கைகளையும்‌ பிரதான ஆசாரி 
யருக்கு அறிவித்தார்கள்‌. 
௰௨ அப்பொழுது அவர்களும்‌ 
மூப்பர்களும்‌ கூடிவந்து யோசனை 


பண்ணின பின்பு, அவர்கள்‌ அம்‌ । 
தப்‌ போர்ச்சேவகருக்கு மிகுந்த 


பணத்தைக்‌ கொடுத்து, 
௰௩ நீங்கள்‌ எப்படிச்‌ சொல்ல 


வேண்டும்‌ என்றால்‌, நாங்கள்‌ நித்‌ | 


திரைபண்ணுகையில்‌ அவனுடை 
ய சீஷர்கள்‌ அவனைக்‌ களவாய்க்‌ 
கொண்டுபோனார்கள்‌ என்று சொ 
ல்லுங்கள்‌. 





யக்‌ 
Nn அகவன்‌ 


1 மாற்‌... 0௬, ௯, 
யோவா,௨௰.௰௩, 
உயோவா. ௨ம்‌. 
0௭, உரோ. ௮, 
௨௬,எபி,௨.௰க, 


3 மத்‌, ௨௬. ௩௨, 
௭, வசனம்‌, 

4 தானி. ௭. ௬௩, 
௰௪.மத்‌.௰க,௨௭ : 
௬.௨௮. லூக்‌, 
௧.௧௨; 0.௨௨, 
யோவா.௬ு.௬்௫; 
௫.௨௨: ல்க: 
௰எ. ௨. அப்‌, 
௨.௩௧௬, உரோ, 
௰௪.௯.க கொரி, 
௰ட,௨௭, எபே, 
கம்‌, ௨௧, பிலி 
௨, ௯, ம, எபி, 
க. ௨: ௨. ௮. 
க பே, ௬.௨௨, 
வெளி.௰௭. 0௪. 

5 மாற்‌ ௦௬, மட, 


16 ஏசா, டு௨.௰, 


லூக்‌. ௨௪.௪௭. 
அப்‌. ௨. ௬௮, 
௧௯, உரோ. ம. 
௦௮. கொலேர; 
க. ௨௬. 

7 அப்‌, ௨. ௪௨. 


PEF த்வைகைல்களைள்‌ கவை ல்களில்‌ லைக்க ந்‌ ந்கணைல்ண்ணைல்‌ 


௰௪ அரை இதைக்‌ கேள்விப்பல்‌ 
டால்‌ நாங்கள்‌ அவரைச்‌ சமாதா 
னப்படுத்தி, உங்களுக்குக்‌ கஸ்தி 
வராதபடிக்குச்‌ செய்வோம்‌ என்‌ 
ரூர்கள்‌. 

௰டு ஏ போர்ச்சேவகர்‌ அந்தப்‌ 
பணத்தை எடுத்துக்கொண்டு, தா 
ங்கள்‌ அடைந்த போதிப்பின்படி 
யே செய்தார்கள்‌; அப்படி இந்தச்‌ 
சங்கதி யூதருக்குள்ளே இர்நாள்‌ 
வரைக்கும்‌ பிரசித்தமாய்‌ இருக்‌ 
இன்றது. 

௰௬ 4 3பதினொரு சீஷர்கள்‌ கலி 
லேயா நாட்டில்‌ இயேசுவானவர்‌ 
தங்களுக்குக்‌ குறித்திருந்த மலை 
யின்மேல்‌ போனார்கள்‌. 

௰௪ அங்கே அவர்கள்‌ அவரைக்‌ 
கண்டு சாஷ்டாங்கமாய்‌ வணங்க 
னர்கள்‌; சிலரோ சந்தேகப்பட்‌ 
டார்கள்‌. 

௰௮ அப்பொழுது இயேசுவான 
வர்‌ சேர்ந்து, அவர்களுடனே தி 
ருவுளம்பற்றினதாவது: *பரமண்‌ 
டலத்திற்கும்‌ பூமண்டலத்திற்கும்‌ 
சகல அதிகாரமும்‌ எனக்குச்‌ கொ 
டச்கப்பட்‌ டிருக்கின்றது. 

௰௯ ஆகையால்‌ “நீங்கள்‌ புறப்‌ 
பட்டு, உலகத்தார்‌ எல்லாரையும்‌ 
சீஷராக்கி, பிதா குமாரன்‌ பரிசுத்‌ 
தஅவியின்‌ நாமத்தினாலே அவர்க 
ளுக்கு ஞானஸ்நானம்‌ கொடுத்து, 

௨௰ 7நான்‌ உங்களுக்குக்‌ கட்ட 
ளையிட்ட யாவையும்‌ அவர்கள்‌ 
கைக்கொள்ளும்படிஅவர்களுக்கு 
உபதேசம்பண்ணுங்கள்‌; கேளுவ 
கள்‌, இம்மையின்‌ முடிவுவரைக்‌ 
கும்‌ நான்‌ எப்பொழுதும்‌ உங்களு 
டனேகூட இருக்கிறேன்‌ என்றார்‌. 


அமன்‌. 





